ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


காநீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஜீ ரகூத்தம தீர்த்தர்‌ மத்வ மதத்தில்‌ உத்திராதி மடப்‌ 
பரம்பரையில்‌ பீடாதீஸராக அலங்கரித்த மஹனியர்‌. இவரது 
காலம்‌ கி.பி 1556 முதல்‌ 1596 வரை. எமாஸ்திரத்தில்‌ புலமை, 
கிரந்த ரசனை, பாட ப்ரவசனம்‌, தபஸ்‌ ஸித்திகள்‌, ஸிஷ்ய 
பரம்பரை ஆதிய அனைத்திலும்‌ பெருஞ்சிறப்பை பெற்றது இவரது 
விசேஷம்‌. உத்திராதி மடத்தின்‌ குரு பரம்பரையில்‌ இவரது 
ஸ்தானம்‌ இணையற்றது. ஸோதேயின்‌ ஜீ வாதிராஜ தீர்த்த 
ஸ்வாமிகள்‌, மந்திராலயத்தின்‌ ஞீ ராகவேந்திர ஸ்வாமிகளைப்‌ 
போல கலியுகத்தின்‌ கற்பக விருட்சம்‌ காமதேனு மற்றும்‌ 
சிந்தாமணி எனப்‌ போற்றப்படுபவர்‌ ] 


தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டவர்‌ 


“ஜகன்னாத கேசவ” சத்ய நாராயணன்‌ 
8904458276 hanidasa.vijayam@gmai.com 
jagannathakesava.blogspot com 


மூநீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌ 
பெங்களூரு 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


கன்னடத்தில்‌: 
திரு. மலகி ஜெயதீர்த்தாசார்யர்‌ 


தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டவர்‌: 


'ஜகன்னாத கேசவ' சத்ய நாராயணன்‌ 
89044 58276. haridasa.vijayam@gmail.com 
jagannathakesava.blogspot.com 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீஹரிவாயு குருகளின்‌ அருளால்‌ 
ஸ்ரீவித்யா பிரசன்ன தீர்த்தரின்‌ ஆராதனை நாளான 
19-12-2021 அன்று இந்தப்‌ புத்தகம்‌ வெளியிடப்பட்டது 


வெளியீடு: 

'ஜகன்னாத கேசவ' சத்ய நாராயணன்‌ 
8904458276 hari dasa.vi j ayan@gnai | .com 
ர்‌ agannat hakesava.bl ogspot .com 


சலுகை விலையில்‌ இந்தப்‌ புத்தகம்‌ வெளிவருவதற்கு 
பொருளுதவி புரிந்த ஹரி பக்தர்கள்‌ அனைவருக்கும்‌ 
நன்றி!! 


ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீ ரகூத்தம தீர்த்தர்‌ 
சரித்திரம்‌ & மகிமைகள்‌ 
முன்னுரை & வாழ்த்துரை 


ஸ்ரீ ரகூத்தம தீர்த்தர்‌ மத்வ மதத்தில்‌ உத்திராதி மடப்‌ பரம்பரையில்‌ பீடாத்ஸராக அலங்கரித்த 
மஹனிபர்‌. இவரது காலம்‌ கி.பி 1556 முதல்‌ 1596 வரை. ஸாஸ்திரத்தில்‌ புலமை, கிரந்த ரசனை, 
பாட - ப்ரவசனம்‌, தபஸ்‌ ஸித்திகள்‌, ஸிஷ்ய பரம்பரை ஆகிய அனைத்திலும்‌ பெருஞ்சிறப்பை 
பெற்றது இவரது விசேஷம்‌. உத்திராதி மடத்தின்‌ குரு பரம்பரையில்‌ இவரது ஸ்தானம்‌ 
இணையற்றது. ஸோதேயின்‌ ஸ்ரீ வாதிராஜ தீர்த்த ஸ்வாமிகள்‌, மந்திராலயத்தின்‌ ஸ்ரீ ராகவேந்திர 
ஸ்வாமிகளைப்‌ போல கலியுகத்தின்‌ கற்பக விருட்சம்‌ காமதேனு மற்றும்‌ சிந்தாமணி எனப்‌ 
போற்றப்படுபவர்‌. ஸ்ரீ ரகுநாத தீர்த்தரின்‌ ஸிஷ்யரும்‌, 55 வருட காலம்‌ பீடத்தை 
அலங்கரித்தவருமான ஸ்ரீ ரகுவர்ய தீர்த்தரின்‌ அனுக்ரஹத்தால்‌ பூஸ்பர்ஸம்‌ இன்றி அவதரித்து, 
பூர்வாஸ்ரமத்தில்‌ "ராமச்சந்திரன்‌ என்ற நாமத்துடன்‌ சிறுவயதிலேயே ராம பக்தியை 
கைக்கொண்டவர்‌. 5 வயதில்‌ உபநயனமாகி, 8 வயதிலேயே ஸன்யாஸ ஆஸ்ரமத்தை 
ஸ்வீகரித்து, ரகு குலத்தில்‌ உதித்த ஸ்ரீ ராமனை உபாஸனை செய்பவர்‌ என்பதை உணர்த்தும்‌ 
வகையில்‌ "ஸ்ரீ ரகூத்தம தீர்த்தர்‌' என்ற நாமத்துடன்‌ ஸன்யாஸு தீக்ஷையைப்‌ பெற்ற மஹனிபர்‌. 


ஸ்ரீ ரகுவர்ய தீர்த்தர்‌ ஸாஸ்திர பாடங்களைக்‌ கற்பிக்க ஆரம்பித்த சில காலத்திலேயே 
பிருந்தாவனஸ்தராக, ஆச்சரியப்படத்தக்க வகையில்‌ தமது குருவான ஸ்ரீ ரகுவர்ய தீர்த்தரின்‌ 
அனுக்ரஹத்தால்‌ ஓர்‌ இரவிலேயே அனைத்து ஸாஸ்திரங்களின்‌ ஞானத்தையும்‌ பெற்றவர்‌. 
பீடத்தின்‌ கெளரவத்தைப்‌ பேணும்‌ பொருட்டும்‌, தத்வ பிரச்சாரத்திற்காகவும்‌ ஸ்ரீ மடத்தில்‌ பல 
நிர்வாக ஸம்பிரதாய சீர்திருத்தங்களைக்‌ கொண்டு வந்தவர்‌. அஷ்டதிக்‌ பாலகர்களில்‌ 
ஒருவனான நிருருதி' தேவதையின்‌ அம்ஸ ஸம்பூதர்‌ இவர்‌. த்வாபர யுகத்தில்‌ ஸ்ரீ பீமஸேனனின்‌ 
மகனான கடோத்கஜனாக அவதரித்து, யுத்த பூமியில்‌ கெளரவ ஸேனையை அழித்து ஸ்ரீ கிருஷ்ண 
பரமாத்மாவுக்கும்‌ ஸ்ரீ பீமனுக்கும்‌ ஸேவை புரிந்தவர்‌. கலியுகத்தில்‌ ஸ்ரீ வாஸிஷ்ட 
கிருஷ்ணருக்கும்‌ (ஸ்ரீ வேதவ்யாஸருக்கும்‌) ஸ்ரீமன்‌ மத்வாச்சாரியாருக்கும்‌ கிரந்தங்களை 
இயற்றியும்‌, பாட ப்ரவசனங்கள்‌ மூலமாகவும்‌ ஞான காரியங்களின்‌ மூலம்‌ பெரும்‌ ஸேவை 
ஆற்றியுள்ளார்‌. தமக்குப்‌ பிறகு ஸ்ரீ வேதவ்யாஸ தீர்த்தருக்குப்‌ பீடத்தை அளித்த மஹனீபர்‌, ஸ்ரீ 
வேதேஸ தீர்த்தர்‌, ஸ்ரீ ரகுபதி தீர்த்தர்‌, தரங்கிணி ராமாசாரியர்‌, ரொட்டி வேங்கடாத்ரி பட்டர்‌, ஆனந்த 
பட்டாரகர்‌ என மிகச்சிறந்த ஸிஷ்யப்‌ பரம்பரையை உருவாக்கியவர்‌. மேலும்‌ ஸ்ரீ யாதவார்யர்‌, ஸ்ரீ 
பிதரஹள்ளி ஸ்ரீநிவாஸ தீர்த்தர்‌ போன்ற தமது ஸிஷ்யர்களின்‌ ஸிஷ்யர்களையும்‌ கூட 
டிப்பணிக்காரர்களாக பரிமளிக்க அனுக்ரஹம்‌ புரிந்தவர்‌. 


பாரத தேஸத்தின்‌ பல்வேறு பகுதிகளுக்கும்‌ தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு திக்விஜயம்‌ செய்த 
மஹனிபர்‌. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில்‌ பலகாலம்‌ தங்கி, பாவபோத ஆஞ்சநேயரை' பிரதிஷ்டை 
செய்து, ரங்க விமான தரிஸனத்துடன்‌ 'பாவபோத கிரந்தங்களை' ரசனை செய்தவர்‌. 
'தத்வப்ரகாஸிகா பாவபோத', 'ப்ரஹதாரண்யகோபநிஷத்‌ பாஷ்ய பாவபோத', 'விஷ்ணு தத்வ 
விநிரணய பாவபோத;, 'கீதாபாஷ்ய டீகா (ப்ரமேய தீபிகா) பாவபோத', 'ஸந்யாய விவ்ருதி 
பாவபோத' போன்ற ஐந்து பாவபோத கிரந்தங்களை அளித்து 'பாவபோதகாரர்‌' என்றே 
பிரஸித்தியானவர்‌. மேலும்‌ 'திதித்ரய நிர்ணயம்‌, 'ஸ்ரவண த்வாதஸி நிர்ணயம்‌, 'தாரதம்ய 
ஸ்தோத்திரம்‌, 'விவரணோத்தாரம்‌' போன்ற இன்னும்‌ பல கிரந்தங்களையும்‌ ரசனை செய்தவர்‌. 


தமிழ்நாட்டில்‌ திருக்கோவிலூர்‌ - மணம்பூண்டியில்‌ தக்ஷிண பினாகினி நதிக்கரையில்‌ 1596ஆம்‌ 
வருடம்‌, மன்மத நாம ஸம்வத்ஸரம்‌, புஸ்ய மாஸ்‌, ஸூூக்ல பக்ஷ ஏகாதஸியன்று 
பிருந்தாவனஸ்தரானார்‌ குருமஹனிபர்‌. கிழக்கில்‌ நெல்லிமரம்‌, தெற்கில்‌ பினாகினி, மேற்கில்‌ 
மும்மூர்த்திகளின்‌ ஸந்நிதானம்‌ உள்ள அரசமரம்‌, வடக்கில்‌ நிழல்‌ தரும்‌ புளியமரம்‌ சூழ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


நடுவினில்‌ வெயிலிலும்‌ மழையிலும்‌ மேற்கூரை ஏதுமின்றி தியானத்தில்‌ அமர்ந்து, ஆராதனை 
சமயம்‌ தவிர்த்து பிற நாட்களில்‌ வைபவங்கள்‌ எதையும்‌ ஏற்காது பரம வைராக்கிய 
ஸிகாமணிகளாக இருந்து கொண்டு, இன்றும்‌ வேண்டும்‌ பக்தர்களுக்கு அருள்புரியும்‌ மகான்‌ ஸ்ரீ 
ரகூத்தம தீர்த்தர்‌. 

இத்தகைய மகிமைகள்‌ பல பொருந்திய ஸ்ரீ ரகூத்தம தீர்த்தரின்‌ சரித்திரம்‌, மஹிமைகள்‌, 
குருமஹனிபரின்‌ மேலுள்ள ஸ்தோத்திரங்களை கன்னடத்தில்‌ தொகுத்து வழங்கிய திரு 'மலகி' 
ஜெய தீர்த்தரின்‌ படைப்புகளை, 'ஜகன்னாதகேஸவ' திரு. சத்தியநாராயணன்‌ அவர்கள்‌ மிக 
அழகாகத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார்‌. அவர்‌ ஏற்கனவே வெளியிட்டுள்ள 
ஸ்ர்ஸத்ய போத தீர்த்தர்‌, ஸ்ரீ ஸத்ய வீர தீர்த்தர்‌, ஸ்ரீ ஸத்ய த்யான தீர்த்தர்‌ போன்ற 
மஹனீபர்களின்‌ சரித்திரங்கள்‌ மற்றும்‌ மஹிமைகள்‌ பற்றியதான புத்தகங்களின்‌ வரிசையில்‌ 
இதுவும்‌ பெருமை சேர்க்கும்‌ என்பதில்‌ ஜயமில்லை. அவருக்கு ஸ்ரீ ரகூத்தம தீர்த்தரின்‌ 
அந்தர்யாமியான ஸ்ரீ ராமபிரான்‌ ஆயுள்‌, ஆரோக்கியம்‌, மன அமைதி போன்றவற்றை அருளி, 
இதுபோல இன்னும்‌ பல நூல்களை வெளியிட பிரார்த்தனை செய்கிறேன்‌. 


மேடவாக்கம்‌, சென்னை 'பிரஸங்க பூஷணம்‌, 
5th October 2021 'பிரவசன பூஷணம்‌','மத்வரத்னா' 


5. லக்ஷமிபதிராஜா 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீதிக்விஜய ராமோ விஜயதே 


ஸ்ரீமத்வேஷகிருஷ்ண: ப்ரசீதது 
சமஸ்த குருப்யோ நம: 


கலியுகத கல்பதரு, ஜகத்குரு 
ஸ்ரீரகூத்தம தீர்த்தரு 


விஷ்ணுபத - பரம்பரை 


ஜீவர்களுக்கு ஸ்ரீஹரி, ஜடதேகத்தைக்‌ கொடுத்தார்‌. மூன்று குணங்களாலான தேகம்‌. 
அழியக்கூடியது. ஜீவர்கள்‌ விதையைப்‌ போல. இந்த தேகம்‌ இல்லாமல்‌ சாதனையில்லை. 
அனுபவங்களும்‌ இல்லை. சேதனர்களின்‌ உபயோகத்திற்காக, இந்த ஜட உலகத்தைப்‌ படைத்தான்‌. 
உலகம்‌ உண்மையானது. (சர்வம்‌ சேதனம்‌ சேதனார்த்தம்‌). இந்த உலகம்‌ சேதனர்களுக்கு 
உபயோகமானது. அனைவருக்கும்‌ அறிவு கொடுப்பதற்கு ஸ்ரீஹரி தானே வந்தான்‌. மேலிருந்து 
கீழே இறங்கினான்‌. அனைவரின்‌ நடுவில்‌ அவதரித்தான்‌. பிரத்யட்சமாக தோன்றினான்‌. பிறந்து 
வளர்‌ ந்தான்‌. வாழ்ந்து காட்டினான்‌. எழுதிக்‌ காட்டினான்‌. தத்வஞானத்தை போதித்தான்‌. ஞான 
உலகத்தை படைத்தான்‌. முதன்முதலில்‌, மூத்த சேதனர்‌, ஆதிகவி, சதுர்முக பிரம்மனுக்கு 
அனைத்து வேதங்களையும்‌ உபதேசித்தான்‌. அவனிடமிருந்து ஞான த்தைப்‌ படைக்கும்‌ பரம்பரை 
வளர்ந்தது. 

தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதிகவயே || (பாகவத 1-1-1) 


மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ அனைத்து வேதங்களையும்‌ கூறினான்‌. தத்‌ வத்தை உப தேசித்தான்‌. இந்த 
ஜீவோத்தமரிடமிருந்து அனைத்து ஜீவர்களுக்கும்‌ ஞான பரம்பரை வளர்ந்து வந்தது. 


குரு: குரூணாம்‌ ப்ரபவ: ஷாஸ்த்ராணாம்‌ பாதராயண: | 

யத: ததுத்தம்‌ மானம்‌, அஜாதிப்ய: ததர்த்தத: || (அனுவியாக்யானம்‌) 

பிரம்மாதி சேதனர்களுக்கு மோட்சத்தைக்‌ கொடுக்க இந்த சாஸ்திரத்தைக்‌ கூறி னான்‌. 
குருகளுக்கும்‌ குரு. உலகத்தின்‌ முக்கிய குரு சதுர்முக பிரம்மன்‌. மூலகுரு. அவருக்கும்‌ குரு - 
ஸ்ரீஹரி. பிரம்மதேவருக்கு ஜகத்குரு பட்டத்தைக்‌ கொடுத்தான்‌. பரம்பரையை துவக்கினான்‌. 
ஜகத்குருத்வயம்‌ ஆதிஷ்டம்‌ மயா தே கமலோத்பவ ||--வா.ரா. 


1. அனைவருக்கும்‌ தத்வஞானம்‌ கிடைப்பதற்கு ஞானத்தைப்‌ பரப்பும்‌ பரம்பரை. பாட- பிரவசன, 
சஞ்சாரம்‌, ஞானதான பரம்பரை, தத்வஞானத்தை எப்போதும்‌ பரப்பும்‌ பரம்பரை. 


2. ஸ்ரூஹரியே நிர்மாணித்த, வேதசாஸ்திர பாஷ்யம்‌, டீகா, டிப்பணி, வியாக்யானம்‌, அனுவாத 
பரம்பரை. வாத, வாக்யார்த்த, எழுதும்‌ பரம்பரை. 


3. தீர்த்த, க்ஷேத்திர, ப்ரதிமை, தேவஸ்தான, ஸ்வயம்வியக்த அர்ச்சா பரம்பரை, பிரம்மனுக்கு 
ஸ்ரீஹரி கொடுத்த சதுர்யுக மூர்த்தி பூஜா பரம்பரை, இவையே சம்ஸ்தானம்‌ எனப்பட்டது. 


4. இவை அனைத்தும்‌ எப்போதும்‌ சமூகத்தில்‌ நிலைத்திருப்பதற்கு அரசர்கள்‌, க்ஷத்ரியர்கள்‌, 
ராஜபரம்பரை, ராஜராஜேஸ்வர பரம்பரையை உருவாக்கினான்‌. 


ராஜ: பிரதமதோதர்ம: பகவத்தர்ம பாலனம்‌ || - தாத்பர்ய நிர்ணயம்‌. 


நாராயணத்விட்‌ ததனுபந்தி நிக்ரஹ: க்ஷத்ரியாணாம்‌ பரமோதர்ம: || - கீதா பாஷ்யம்‌ தர்மத்தை 
நிலைநாட்டுவதற்காக ராஜ பரம்பரை வந்தது. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பரமஹம்ஸ பரம்பரை 


அனைவரின்‌ வாழ்க்கையிலும்‌ தேவையானது - மூன்று. நல்ல ஞானம்‌, திடமான நம்பிக்கை, 
செய்யவேண்டிய கடமைகள்‌. ஞானத்திலிருந்து நம்பிக்கை, நம்பிக்கை யிலிருந்து கடமைகள்‌. 
இவற்றிலிருந்து வாழ்க்கை முன்னெடுத்து நடக்கிறது. 


இந்த ஞானமே தத்வஞானம்‌. நம்பிக்கையே பக்தி, சிரத்தை, விஸ்வாசங்கள்‌. உடல்‌, மனது, 
இந்திரியங்கள்‌, ஸ்ம்ருதி இவை - கடமைகள்‌. இதம்‌ சாஸ்திரம்‌ பிரமாணம்‌, அனேன 
மமபிரயோஜனம்‌ அஸ்தி”. இது ஆன்மிக புத்தி. இந்த சாஸ்திரம்‌, இந்த ஞானம்‌ - இதுவே ஆதாரம்‌. 
இவற்றிலிருந்தே எனக்கு எல்லாவித பயன்கள்‌. அறிவால்‌ வரும்‌ நம்பிக்கை. இது ஆன்மிகம்‌. 
இதனை அனைவரின்‌ வாழ்க்கை யிலும்‌ உருவாக்க, விஷ்ணு பரம்பரை. அனைத்து யுகங்களிலும்‌ 
முன்னெடுக்க, தெரிவிக்க உருவாக்கப்பட்ட பரம்பரையே பிரம்ம பரம்பரை. இந்த மகாபீடம்‌. 


ஜகத்தின்‌ தலைவன்‌ ஜகன்னாதன்‌, ஜீவன்‌, ஜடமான இந்த உலகம்‌ - இம்மூன்றின்‌ சம்பந்தம்‌, 
விவரம்‌, பயன்களை தெரிவிப்பதே இந்த தத்‌ வஞானம்‌. இந்த மூன்றி னையும்‌ படிப்பது, அறிவது, 
அனுபவங்களின்‌ எழுத்து வடிவமே இந்த தத்‌ வஞானம்‌. இதுவே நித்யசுகங்களைப்‌ பெறும்‌ 
வழியாகும்‌. அனைவருக்கும்‌ ஒரே குறிக்கோள்‌. துக்கங்கள்‌ இருக்கக்கூடாது. சுகங்களே 
இருக்கவேண்டும்‌. இறைவனை காண வேண்டும்‌. 


தத்‌ வஞானத்தின்‌ சித்தாந்த ரூபமே விஷ்ணுபதம்‌. வியாசமதம்‌. மத்வ சித்தாந்தம்‌. இந்த 
குத்வஞானத்தின்‌ நடைமுறையே அனைவரின்‌ வாழ்க்கை. ஆஸ்திக வாழ்‌ க்கை. இந்த 
தத்வஞானம்‌ ஒளிவிளக்கு. வழிகாட்டி. இதனால்‌ போகும்‌ வழி சுலப மாகும்‌. இதுவே 
வாழ்க்கையின்‌ நம்பிக்கை. இந்த தத்வஞானம்‌ அனுபவமாகி நிற்க வேண்டும்‌. 


ஞானம்‌ என்பது வெறும்‌ செவிவழி விஷயமாக இல்லாமல்‌, அனுபவத்தின்‌ பொருளாகவேண்டும்‌. 
இதுவே சாதனை. இதுவே ஆன்மிக வாழ்க்கை. தர்மத்தின்‌ 


வாழ்க்கை. கண்‌, காது, மூக்கு, வாய்‌, இந்திரியங்கள்‌, பிரத்யட்சம்‌, அனுபவம்‌, வேதம்‌, உபநிஷத்‌, 
பாஞ்சராத்ர, ராமாயண, மஹாபாரதம்‌, பாகவதம்‌, பத்ம மற்றும்‌ விஷ்ணு முதலான புராணங்கள்‌, 
கீதை, பிரம்மகூத்ர, ஸ்ம்ருதிகள்‌ - இவை வெளியில்‌ தெரியும்‌ உலகங்கள்‌. புத்தி, மனது, அனுபவம்‌, 
அனுமானம்‌, ஆலோசனை, மனன, த்யானம்‌, இவை அக உலகங்கள்‌. இந்த இரு உலகங்களும்‌ 
தத்‌ வஞானத்திற்கு ஆதாரங்கள்‌. வாழ்க்கைக்கும்‌ ஆதாரம்‌. உறுதுணை. 


இந்த ஞானத்தைப்‌ பெறுவதற்கு தகுதி, அதிகாரம்‌ இருப்பது எவ்வளவு தேவையோ அதைவிட 
உபதேசகர்களுக்கு, ஞானிகளுக்கு, குருகளுக்கு விசேஷ அதிகாரங்கள்‌ தேவை. இதற்காகவே 
ஹம்ஸரூபி ஸ்ரீஹரி தன்னுடைய பரம்பரையை நிர்மா ணித்தான்‌. இந்த பரம்பரையின்‌ 
பீடாதிபதிகளுக்கு அதிகாரத்தைக்‌ கொடுத்தான்‌. தகுதியை அதிகரித்தான்‌. 


தேஹப்ருதாம்‌ ஸகிர: | அனயயுரத்ர ஹம்ஸகுல கீதபரம்பரயா || -பாகவத 10-96-41 


ஹம்ஸகுலத்தின்‌ இந்த சனகாதி பரம்பரை, பின்னர்‌ ௬ஜுயோகி ஸ்ரீமத்வரின்‌ மற்றும்‌ அவரின்‌ 
சிஷ்யர்களால்‌, அவர்களின்‌ உபதேசத்தினால்‌ இந்த ஞானம்‌ கிடை க்குமாறு செய்தான்‌. 
அவர்களால்‌ சுத்த ஞானம்‌ கிடைத்தது. அவர்கள்‌ போதித்தனர்‌. இது ஹம்ஸகுல பரம்பரை. இது 
அனாதி காலத்திலிருந்து வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபக குரு பரம்பரை. ஹம்ஸபீட 
பரம்பரை. 


ஜகத்குரு பிரம்மதேவர்‌. அவரின்‌ பீடமே இந்த ஹம்ஸபீடம்‌. இந்த பீடத்தில்‌ வந்தவரே 
ஞானோபதேசம்‌ செய்பவர்‌. இவரிடம்‌ ஹம்ஸனின்‌ சன்னிதானம்‌ உள்ளது. அவனே இவர்களில்‌ 


இருந்து உபதேசம்‌ செய்கிறான்‌. இவர்கள்‌ ஸ்ரீஹரியின்‌ பிரதிகள்‌. 


ஹரேஸ்து ப்ரதிமா: தத்ரஸ்த கேஷவ: ஸ்வயம்‌ | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ததாதிஞானமீசேஷ: பரமாத்மா ஸ்வயம்ப்ரபு: || -பாகவத தாத்பர்ய 


இந்த யதிகளில்‌ பகவந்தனின்‌ சன்னிதானம்‌ உள்ளது. அனைவருக்கும்‌ அருள்வதற்கே சஞ்சாரம்‌ 
செய்கின்றனர்‌. அவனின்‌ செய்தியையே சொல்கின்றனர்‌. அவன்‌ ஆணை. 


வ்யக்தம்‌ ஹ்யாத்மவதாமாத்மா பகவானாத்மா பாவன: | 
ஸ்வானாமனுக்ரஹ யேமாம்‌ சித்தரூபே சரத்யஜ: || -பாகவத 


ஹம்ஸபரம்பரையின்‌ குருகளால்‌ உபதேசம்‌. இவரின்‌ அருளே ஹரிக்கு ப்ரியமான காரியம்‌. 
இதுவே சாதனை. 


குரோரனுக்ரஹம்ருதே சாதனம்‌ ந ஹரே: ப்ரியம்‌ | 
குரோருபதேஷாத்து ஹரிம்‌ ப்ராப்னோத்யேவ ந சம்சய: || -பாகவத தாத்பர்ய 


இவர்களிடமிருந்தே சுத்த ஞான ப்ராப்தி. ஞானத்தைக்‌ கொடுப்பதற்கே இந்த ஹம்ஸரூபம்‌. 
பிரம்மகுமாரர்கள்‌ சனகாதிகள்‌. தம்‌ தந்தையிடம்‌ ஒருமுறை இப்படி கேட்டனர்‌ - 'ஸ்ரீஹரியிடம்‌ 
பக்தி, விஷயத்தில்‌ விரக்தி எப்போதும்‌ வேண்டும்‌ என்றால்‌ இது எப்படி சாத்தியம்‌?'. பிரம்மன்‌ 
இந்த கேள்விக்கு பதில்‌ சொல்வதற்கு தகுந்தவரே. 


ஆனாலும்‌, தன்‌ தந்தையான, உலகத்தின்‌ அனைத்து தாத்விக, தார்மிக, லெளகிக கேள்விகளுக்கு 
பதில்‌ அளிக்கத்தக்க ஸ்ரஹரியையே இந்தக்‌ கேள்வியை கேட்டார்‌. 


தஸ்மாஹம்‌ ஹம்ஸரூபேண சகாஷமகமம்‌ ததா || -பாகவத 11-13 
ஹம்ஸரூபியாகி ஸ்ரீஹரியே பதிலளித்தான்‌. அவனே அனைத்திற்கும்‌ பதில்‌ அல்லவா? 


(உத்தரோ கோபதிர்‌ கோப்தா - விஷ்ணு சஹஸ்ரநாமம்‌). சங்க்யா யோகம்‌, பக்தி யோகத்தை 


விவரித்தான்‌. இத்தகைய ஹம்ஸரூபி பரமாத்மனில்‌ துவங்கியதே இந்த பரம்பரை. இந்த உத்தர 
பீடம்‌. 


பிரம்மணோஹி ப்ரதிஷ்டாஹம்‌ அம்ருதஸ்ய அவ்யயஸ்யச | 
ஸாஷ்வதஸ்யச தர்மஸ்ய சுகஸ்யைவ காந்திகஸ்ய ச ||-கீதை 


எப்போதும்‌ தர்மத்தின்‌ பிரதிஷ்டை ஆகவேண்டும்‌. அதற்காகவே உபதேசகர்களின்‌ பரம்பரை. தர்ம 
சாம்ராஜ்ய பரம்பரையை துவக்கினான்‌. இந்த பரம்பரை அனாதி. நித்யம்‌. இது இதிகாசத்தின்‌ 
அனைத்து காலங்களையும்‌ கடந்து வந்துள்ளது. 'அனாதித: சத்சம்ப்ரதாய பரம்பராப்ராப்த 
வைணவ சித்தாந்த” என்பது ஸ்ரீராகவேந்திரரின்‌ வாக்கு. 


ப்ரக்ருத்யா பரமஹம்ஸாயே ப்ரஹ்மணோ மானஸா: சுதா: | 
சனகாத்யா: தத: ஸ்ருத்வா வ்யாசப்யு: தத்வமஞ்சஸா || --மணிமஞ்சரி 


பிரம்ம மானச புத்ரரான சனகாதிகள்‌ ஸ்ரீஹம்ஸனிடமிருந்து தத்வத்தை அறிந்தனர்‌. அவர்‌ 
பீடத்தில்‌ இருந்து, அடுத்து வருபவர்களுக்கு அதனை உபதேசித்தார்‌. உலகத்திற்கு தத்வஞானத்தை 
உபதேசிக்கும்‌ செயலை முன்னெடுத்தனர்‌. தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வைஷ்ணவ 
பரம்பரையை நிறுவினர்‌. 


சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய, ப்ரஷமாய இதரஸ்யச | 
அவதீர்ணோஹி பகவான்‌ .. || பாகவத 10-1 


தர்மஸம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ||--கீதை 


ஸ்ரீஹரியின்‌, ஸ்ரீஹரி பக்தரின்‌ இலக்கு ஒன்றே. அனைவரின்‌ வாழ்க்கையை தர்மத்தினால்‌ 
கட்டவேண்டும்‌. அனைவரின்‌ வாழ்க்கையில்‌ தர்மம்‌ இருக்கவேண்டும்‌ என்பதற்காகவே இந்த 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பரம்பரையை நிறுவினான்‌. முன்னெடுத்தான்‌. (தேவ ப்ரணஹிதோ தர்ம: ஸ்ரீஹரியின்‌ ஆணையே 
அனைவரின்‌ தர்மம்‌. உலகத்திற்கு ஸ்ரீஹரி கொடுத்த ஞானமே வேதம்‌. அதுவே நீதி 
நியமங்களின்‌ அகராதி. மனுகுலத்தைக்‌ கட்டிய கயிறே வேதம்‌. 


தேவதைகள்‌ பின்பற்றியது இந்த தர்மத்தையே. ரிஷிமுனிவர்கள்‌ அனுசரித்தது இந்த 
தர்மத்தையே. விதிமுறைகளுக்கேற்ப சிந்திப்பது இந்த தர்மத்திலேயே. ஆகமம்‌, 
அனுபவங்களினால்‌ கட்டியமைக்கப்பட்டது இந்த தர்மம்‌. “ப்ராரம்ப மாத்ரமிச்சாவா விஷ்ணுதர்மே 
ந நிஷ்டலா' இதுவே விஷ்ணு தர்மம்‌. இதை பின்பற்றத்‌ துவங்கினாலே புண்ணியம்‌ வந்து 
சேரும்‌. துவக்க விருப்பம்‌ கொண்டாலும்‌ நன்மையே. வீண்‌ என்னும்‌ சொல்லேயில்லை. 
எவ்வளவு பின்பற்றினாலும்‌ நன்மையே. இந்த தர்மமானது, இஹ பரங்களில்‌ சுகங்களைக்‌ 
கொடுக்கும்‌ ஒரு விதை. 


ப்ரபவார்த்தாய பூதானாம்‌ தர்மப்ரவசனம்‌ க்ருதம்‌ | 

தர்மே சர்வம்‌ ப்ரதிஷ்டிதம்‌ || 

தர்மத்தினாலேயே அனைத்தும்‌. தர்மத்தில்‌ அனைத்தும்‌ உள்ளன. அனைவரின்‌ நலனுக்காகவே 
தர்மம்‌ உண்டாயிருக்கிறது. 'தர்மாத்‌ அர்த்தஸ்ச காமஸ்‌௪: - தர்மத்தினாலேயே அர்த்த காமங்கள்‌ 
கிடைக்கின்றன. இதுவே வியாசமதம்‌. 


அனைவரிடமும்‌ நற்புத்தியை விதைப்பதே தர்மம்‌. துஷ்ட எண்ணங்களை குறைப்பதே தர்மம்‌. 
எப்பொழுதும்‌ அனைவரின்‌ நன்மையை, பாதுகாப்பை விரும்புவுதே தர்மம்‌. மக்களின்‌ 
வாழ்க்கையில்‌ தத்‌ வஞானம்‌, நம்பிக்கை, சிரத்தை, பக்தி ஆகியவற்றை அவர்‌ வாழ்க்கை 
முழுவதற்கும்‌ இருக்குமாறு செய்வதே இந்த ஹம்ஸபீடம்‌. 


அனைவரின்‌ வாழ்க்கைக்கு, அறிவிற்கு, மனகிற்கு, உடலுக்கு, இந்திரியங்களுக்கு 
சம்பந்தப்பட்டவற்றை தர்மத்துடன்‌ ஒப்பிட்டு அவற்றை இணைப்பதே இந்த ஹம்ஸபீடம்‌. 
அப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்துவந்த பீட மே இதுவாகும்‌. 


மனிதம்‌, குடும்பம்‌, சமூகம்‌, நாடுகளுக்குத்‌ தேவையான விதிகளைக்‌ கொடுப்பதே இந்த தர்மம்‌. 
'தாரயேத்‌ லோகம்‌ இதி தர்ம: 'தர்மோதாரயதி ப்ரஜா. உலகம்‌ இயங்குவதற்கும்‌, மக்களின்‌ 
நடமாட்டத்திற்கும்‌ காரணம்‌ இந்த தர்மமே. ஸ்ரீஹரியின்‌ ஆணை, செய்தி, உபதேசம்‌, சித்தாந்தம்‌, 
ஆசார விசாரம்‌, நீதி, நியமங்கள்‌ - என அனைத்தையும்‌ மக்களிடையே கொண்டு சேர்ப்பது இந்த 
வைஷ்ணவ பரம்பரை. இந்த ஹம்ஸகுலம்‌. விஷ்ணுவின்‌ செய்தியை நிர்மாணிக்க வந்த இந்த 
பரம்பரை 


விஷ்ணுபக்தியே இந்த உலகத்திற்கான முக்கிய ஆதாரம்‌. இதுவே சனாதன வைதிக தர்மம்‌. 
உலகத்தில்‌ இருக்கும்‌ தத்வம்‌. அனைத்து வேதத்தின்‌ சாரம்‌ இதுவே. 


வேதே ராமாயணே சைவ புராணே பாரதே ததா | 
ஆதாவந்தேச மத்யேச விஷ்ணு: சர்வத்ர கீயதே || - ஹரிவம்சம்‌ 


பூர்ணத்வஞ்ச சதா விஷ்ணோ: ப்ரசித்தம்‌ சர்வவேதத: || - ஹரிவம்சம்‌ 


தஸ்மாத்‌ ஏக: சர்வவேத்யை: க்ஜேயோ விஷ்ணு: சனாதன: | 
பூஜ்யோ யக்ஞை: சோபசாரை: த்யேயோவந்த்யஸ்ச சர்வதா || - நாராயண சம்ஹிதா 


வேத்யேஸ்ச சர்வே: அஹமேவ வேத்ய: ||-கீதை 
அக்னிர்வை தேவானாம்‌ அவம: விஷ்ணு: பரம: ||-ஸ்ருதி 


சர்வக்ஞம்‌ சர்வகர்த்தாரம்‌ நாராயணமனாமயம்‌ | 
சர்வோத்தமம்‌ ஞாபயந்தி மஹாதாத்பர்ய மத்ரஹி || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


சர்வேஷாமபி வேதானாம்‌ இதிஹாஸ புராணயோ: | 
ப்ரமாணானாம்ஸ்ச சர்வேஷாம்‌ ததர்த்தம்‌ சான்யதுஸ்சதே || 
- பிரம்மாண்ட, நாரதீய 


அனைத்து வேதங்களும்‌ ஸ்ரீஹரியையே புகழ்கின்றன. இது ஸ்ரீக்ருஷ்ணனே சொன்னது. 
அனைத்து வேதங்கள்‌, ராமாயணம்‌, மகாபாரதம்‌, பஞ்சராத்ர, பாகவதம்‌ முதலான அனைத்து 
புராணங்களில்‌, கீதை, பிரம்மசூத்ரங்களில்‌ துவக்கத்தில்‌, நடுவில்‌, முடிவில்‌ என ஒவ்வொரு 
வாக்கியங்களிலும்‌ ஸ்ரீவிஷ்ணுவே குணபூர்ணன்‌, தோஷங்கள்‌ அற்றவன்‌, சர்வோத்தமன்‌, 
ஸ்வதந்திரன்‌ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவிஷ்ணு சர்வக்ஞன்‌, சர்வ கர்த்தா என 
தெரிவிப்பதே அனைத்து சாஸ்திரங்களின்‌ முக்கிய வேலையாகும்‌. 


நாமானி சர்வாணி யமாவிஷந்தி தம்‌ வை விஷ்ணும்‌ பரமமுதாஹரந்தி || 


யோ தேவானாம்‌ நாமதா ஏகஏவ | 
அஸ்யைவ சர்வனாமானி வ்யதிரிக்தஸ்ய சர்வத: | 
யத: ஸ்வதந்த்ர: சதைவேக: சவிஷ்ணு: பரமோமத: || 


உலகத்தின்‌ அனைத்து சப்தங்களும்‌, எழுத்துகளும்‌, வாக்கியங்களும்‌, வாத்தியங்களும்‌, கடல்‌ 
ஓசைகளும்‌, பசு பறவைகளின்‌ ஒலிகள்‌ என அனைத்தும்‌ ஸ்ரீஹரியின்‌ நாமங்களே. அனைத்து 
தேவதைகளும்‌, ரிஷி முனிவர்களும்‌ ஜடப்‌ பொருட்களும்‌, பசு பறவைகளுக்கு இருக்கும்‌ பெயர்கள்‌ 
அனைத்தும்‌ ஸ்ரீஹரியின்‌ பெயர்களே. அவன்‌ ஒருவனே ஸ்வதந்திரன்‌. அனைத்தும்‌ அவன்‌ 
பெயர்களே. இதை எப்போதும்‌, எல்லா இடங்களிலும்‌, அனைவருக்கும்‌ தெளிவாக புரிய வைப்பதே, 
நிறுவுவுதே ஹம்ஸபீடத்தின்‌ வேலை. யதிகளின்‌ முக்கிய வேலை. அதற்காகவே ஸ்ரீமத்வர்‌ 
(விஷ்ணோ: சர்வோத்தமத்வஞ்ச சர்வதா ப்ரதிபாதயா' என்று யதிகள்‌ அனைவருக்கும்‌ 
ஆணையிட்டார்‌. 


தத: பரமஹம்ஸாயே க்ருஷ்ணபீமானு சிக்ஷிதா: | 
வ்யாசாஸ்ரயாதத்ரிஜாத்யா வேத சாஸ்திராண்யவர்தயன்‌ || - மணிமஞ்சரி 


வேதவியாசர்‌ மற்றும்‌ பீமசேனதேவரால்‌ உபதேசம்‌ செய்யப்பட்ட துர்வாசர்‌ முதலானவர்கள்‌ இந்த 
கத்வபிரசார காரியத்தை முன்னெடுத்தனர்‌. 


முக்யோதர்ம: கார்தயுக: வர்திதவ்ய: கலாவபி | 
க்ருதேபாகவதா: சர்வே வேதாஸ்ச புருஷா: ததா || -- அதர்வண பாஷ்யம்‌ 


அனைத்து புருஷர்களும்‌, யக்ஞ, தான, தர்மங்களும்‌ விஷ்ணுவையே குறிக்கின்றன. 


இது கிருதயுகத்தின்‌ தர்மம்‌. கலியுகத்திலும்‌ கிருதயுகத்தின்‌ முக்கிய தர்மத்தை நிறுவ, ஸ்ரீஹரி 
நிர்மாணித்த பீடம்‌, இந்த ஹம்ஸபரம்பரை. இதுவே மடத்தின்‌ வேலையாகும்‌. அனாதி 
காலத்திலிருந்து சத்‌-சம்பிரதாய பரம்பரையினரால்‌ வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபனைக்காக 
நிர்மாணிக்கப்பட்ட பீடம்‌ - இந்த ஹம்ஸ பரம்பரை. விஷ்ணு தர்மம்‌ நிரந்தரமாக இருப்பதற்கு, 
வளர்வதற்கு பிரதிமை, ஆலயம்‌, தீர்த்த க்ஷேத்திரம்‌ ஆகியவை விஷ்ணுதர்மத்தின்‌ ஆதாரங்கள்‌. 
வைஷ்ணவ தர்மமானது பாரதத்தின்‌ தர்மமே ஆகும்‌. 


குஜராத்தின்‌ துவாரகாதீச, ராஜஸ்தானில்‌ ஸ்ரீநாத, வடக்கில்‌ மதுரா, விருந்தாவனத்தில்‌ 
ஸ்ரீகிருஷ்ணன்‌, அயோத்தியில்‌ ஸ்ரீராமன்‌, ப்ரயாகில்‌ வேணிமாதவ, கயாவில்‌ விஷ்ணுபாதம்‌, 
பதரியில்‌ நாராயண, ஹரித்வார, சித்தபுரத்தின்‌ மாத்ருகயா, புத்தகயா, காசி பிந்துமாதவ, 
நைமிஷாரண்ய, சக்ர தீர்த்த, ஒரிசா ஜகன்னாதபுரியின்‌ ஜகன்னாத, பலராமன்‌, ஸ்ரீகூர்ம, சிம்மாசல, 
திருப்பதியின்‌ ஸ்ரீவெங்கடேசன்‌, காஞ்சியின்‌ வரதராஜர்‌, சென்னையின்‌ பார்த்தசாரதி, 
ஸ்ரீமூஷ்ணத்தின்‌ பூவராகன்‌, கேரளத்தின்‌ குருவாயரப்ப ஸ்ரீகிருஷ்ணன்‌, உடுப்பியின்‌ ஸ்ரீகிருஷ்ணன்‌, 
பண்டரிபுரத்தின்‌ விட்டல பாண்டுரங்கன்‌, கொல்லாபுரத்தின்‌ மஹாலட்சுமி, திருவனந்தபுரத்தின்‌ 
அனந்தபத்மனாப, ஸ்ரீரங்கத்தின்‌ ஸ்ரீரங்கநாதன்‌, விஜயவாடாவில்‌ மங்களகிரி நரசிம்மன்‌, அஹோபல 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


நரசிம்மன்‌, புஷ்கரவில்‌ கஜேந்திர மோட்ச என இவையெல்லாம்‌ நம்‌ நாட்டில்‌ இருக்கும்‌ 
வைஷ்ணவ தர்மத்தின்‌ ஆலயங்கள்‌. 


இது யுகம்‌ யுகமாக தொடர்ந்து வரும்‌ விஷ்ணு தர்மத்தின்‌ பரம்பரை. வைஷ்ணவ 
க்ஷேத்திரங்கள்‌, தீர்த்தங்கள்‌, ராஜ்ஜியங்கள்‌ இவை சேர்ந்ததே ஒரு நாடு. தர்ம, பரம்பரையே 
நாட்டின்‌ பரம்பரையாக இன்றைக்கும்‌ இருந்து வருகிறது. இது வைஷ்ணவ தர்மம்‌ வளர்வது ஒரு 
காரணமாக இருக்கிறது. 


யுகம்‌ யுகமாக வளர்ந்து வரும்‌ விஷ்ணுபக்தி பரம்பரை 


தர்மத்தின்‌ மூல-வேர்‌ விஷ்ணுபக்தி. இதை அனைவருக்கும்‌ புரியவைப்பதே இந்த விஷ்ணு 
பரம்பரையின்‌ வேலை. :சர்வதர்மான்‌ பரித்பஜ்ப மாமேகம்‌ ஷரணம்‌ வ்ரஜ இது ஸ்ரீகிருஷ்ணனின்‌ 
வாக்கு. விஷ்ணுவிடம்‌ சரணாகதி செய்தால்‌ மட்டுமே அவன்‌ அபயம்‌ அளிக்கிறான்‌. இதையே 
வேதங்கள்‌ சொல்கின்றன. உபநிஷத்தின்‌ சாரமான கீதையின்‌ சித்தாந்தமும்‌ இதுவே. இதிகாசம்‌ 
எனப்படும்‌ பஞ்சராத்திரம்‌, ராமாயண, மஹாபாரத, புராணங்கள்‌, பாகவத, பத்ம, விஷ்ணு முதலான 
புராணங்களால்‌ புகழ்பெற்றது. 


பக்த பரம்பரை 


ஜகத்குரு பிரம்மதேவர்‌, ஸ்ரீமன்‌ நாராயணனின்‌ உபாசனையில்‌ முதலாமவர்‌. ஆதிகவி, 
ஜீவோத்தமர்‌, ருஜுயோகி, வாயுதேவர்‌. முக்யபிராணர்‌. விஷ்ணுபக்தி, பகவத்‌ தர்மத்தை 
பின்பற்றுபவர்‌. விஷ்ணு வாகனான கருடன்‌, படுக்கையான சேஷதேவர்‌, வைஷ்ணவரான சிவன்‌, 
உபேந்திரனின்‌ அண்ணனான இந்திரன்‌, அக்னி, வருணன்‌, பாரதி, சரஸ்வதி, செளபர்ணி இவர்கள்‌ 
அனைவரும்‌ தேவலோகத்தின்‌ விஷ்ணு பக்தர்கள்‌. சனக, சனந்தன, சனாதனர்‌, நாரத, தும்புரரு 
ஆகியோரும்‌ ஹரிபக்தர்களே. கஷ்யப, அத்ரி, வசிஷ்ட, விஸ்வாமித்ர, ப்ருகு, அத்ரி ஆகிய 
அனைத்து ௬ஜுமுனிவர்களும்‌ எப்போதும்‌ ஸ்ரீஹரியை நினைப்பவர்களே. 


கிருதயுகத்தில்‌ துருவன்‌, பிரகலாதன்‌, சுகாசார்யர்‌, அம்பரீஷர்‌, ஹரிசந்திரன்‌, திலீபன்‌, தசரதன்‌ 
ஆகியோர்‌ ஸ்ரீஹரியின்‌ பக்தர்கள்‌. கஜேந்திரன்‌, அஜாமிளன்‌, ஹனுமந்தன்‌, லக்ஷ்மண, பரத, சுக்ரீவ, 
ஜாம்பவந்த, விபீஷண, சபரி, ஷரபங்க, அங்கத முதலான கபிகள்‌ ஹரிபக்தர்கள்‌. ஸ்ரீராமனை 
பூஜிக்கவே பிறந்தவர்கள்‌. 


த்வாபரயுகத்தில்‌ பீமசேனர்‌, த்ரெளபதி, அர்ஜுன, தர்மராஜ, உத்தவ, அக்ரூர, பலராம, விதுர, பீஷ்ம, 
கோபாலர்‌, கோபிகையர்‌ ஆகியோர்‌ விஷ்ணுவின்‌ பரமபக்தர்கள்‌ ஆவர்‌. இது இதிகாச 
புராணங்களிலிருந்து தெரியவரும்‌ விஷ்ணுபக்கி பரம்பரை. உபாசனா பரம்பரை. இங்கு சாதனை, 
உபாசனையின்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ பலன்கள்‌ புகழ்பெற்றவை. அனைவரும்‌ அறிந்தவை. 
அனுபவத்தினால்‌ கிடைப்பது. தேவதைகள்‌, ரிஷிமுனிகள்‌, ராஜர்கள்‌, ஞானிகள்‌ என அனைவரும்‌ 
நடந்து பரப்பிய பத்ததி இது. 


இந்த பரம்பரையை கலியுகத்திலும்‌ அனைவரிடமும்‌ கொண்டு சேர்ப்பதற்காக உருவானதே இந்த 
ஹம்ஸ பரம்பரை. 'பாந்தவா விஷ்ணு பக்தாஸ்ச வசுதெய்வ குடும்பகம்‌' என்னும்‌ புகழ்பெற்ற 
வாக்கியத்தால்‌ உருவான பரம்பரை இது. 


வைஷ்ணவ பரம்பரையினருடன்‌ அனைத்து ஆத்திக சமூகத்தின்‌ சம்பந்தத்தை வளர்ப்பதே இந்த 
விஷ்ணு பரம்பரையின்‌ குறிக்கோள்‌. இந்த வைஷ்ணவ தர்மம்‌ வெறும்‌ தெரிந்து கொள்வதற்காக 
மட்டுமல்ல. தினப்படி வாழ்க்கையில்‌ பயன்படுத்த வேண்டியது. பின்பற்ற வேண்டியது. 
வாழ்க்கையின்‌ சாரம்‌. 


விஷ்ணுதர்மம்‌, விஷ்ணுபக்திக்கு வாழ்க்கையே ஆதாரம்‌. அனைவருக்கும்‌ தர்மத்தின்‌, பக்தியின்‌, 
நீதியின்‌, சதாசாரத்தின்‌ நெறிமுறைகளை விளக்குவதே இந்த விஷ்ணுபீடம்‌. உத்தரனின்‌ 
சம்ஸ்தானம்‌. விஷ்ணுபக்தியின்‌ வழியில்‌ அனைவரையும்‌ ஒன்று சேர்த்தார்‌. அனைவரையும்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


விஷ்ணுபக்தி என்னும்‌ கடலுக்கு அழைத்துச்‌ சென்று சேர்த்தார்‌. அதுவே இந்த பரம்பரையின்‌ 
வேலை. இதுவே மூலபரம்பரை. இதிலிருந்து பல சிறிய பரம்பரைகள்‌ பின்னர்‌ வளர்ந்தன / 
தோன்றின. அவற்றின்‌ குறிக்கோள்‌ விஷ்ணு பக்தியானாலும்‌, விதி, வழிமுறைகள்‌, இவற்றில்‌ பல 
வித்தியாசங்கள்‌ இருந்தன. ஸ்ரீவைஷ்ணவ (ராமானுஜ), பாஸ்கர, வல்லப, நிம்பார்க, சைதன்ய, 
ராமானந்த, ராதாவல்லப, ஸ்வாமி நாராயண, பாகவத போன்ற பல வழிகளில்‌ விஷ்ணுபக்தி 
பரம்பரை வளர்ந்தது. 


இஸ்கான்‌, மகாராஷ்டிரத்தின்‌ சந்த்‌ நாமதேவ, துகாராம, ஞானேஷ்வர, ஏகநாத, சமர்த்த 
ராமதாஸ்‌, வடக்கின்‌ சூரதாஸ, துளசிதாஸ்‌, மீரா, கபீர, அன்னமாசார்ய, தியாராஜ, புகழ்பெற்ற 12 
ஆழ்வார்கள்‌, கர்நாடகத்தின்‌ ஹரிதாசர்கள்‌, புரந்தர, கனகதாசர்‌, விஜயதாசர்‌, கோபாலதாசர்‌, 
ஜகன்னாததாசர்‌, மஹிபதிதாசர்‌, ப்ரசன்னவெங்கட தாசர்‌, ப்ராணேஷ தாசர்‌, மோஹனதாசர்‌ 
போன்ற நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பேரால்‌ விஷ்ணுபக்தி எங்கெங்கும்‌ பரவிற்று. மக்களின்‌ மனதில்‌ 
நீக்கமற நிறைந்தது. இதுவே யுகம்யுகமாக வரும்‌ ஹம்ஸபீடத்தின்‌ மகிமை. 


சர்வ வர்ணாஸ்ரமாணாஞ்ச யத்தத்தெளத்யஹிதம்‌ அமோகத்ருக்‌ | 
சர்வ வர்ணாஸ்ரமாணாஞ்ச ஞானாத்‌ மோக்ஷோ உதாஹ்ருத: || - பாகவதம்‌ 


அனைத்து வர்ணாசிரமத்தினருக்காகவும்‌ இந்த விஷ்ணு பரம்பரை துவங்கியது. மனிதர்களின்‌ 
மேம்பாட்டிற்கான வழி - ஞானம்‌ மற்றும்‌ சாதனை செய்வதாலேயே. அனைவருக்கும்‌ மோட்சம்‌ 
என்றார்‌. அதனாலேயே வைஷ்ணதர்மம்‌, உலகப்‌ புகழ்‌ பெற்றது. இதற்கு மூலகாரணம்‌ 
வேதவியாசரின்‌ படைப்புகள்‌ மற்றும்‌ ஸ்ர்ஹம்ஸ பீடத்தின்‌ / பரம்பரையின்‌ வேலைகள்‌. 


ஹம்ஸபீடத்தில்‌ ஜகத்குரு ஸ்ரீமத்வர்‌ 


இன்றைக்கு சுமார்‌ 2000 ஆண்டுகளுக்கு முன்‌, உலகத்தில்‌ நான்கு தார்மிக மதங்கள்‌ தோன்றின. 
பாரதத்தில்‌ ஜைன மற்றும்‌ பெளத்தம்‌. வெளிநாட்டில்‌ கிருஸ்து மற்றும்‌ இஸ்லாமிய மதங்கள்‌. 
இவற்றினால்‌ பல்வேறு தவறான பிரசாரங்கள்‌ பெருகத்‌ துவங்கின. 


வைஷ்ணவ தர்மம்‌ இது வைதிக சித்தாந்தம்‌. இது அனாதி காலத்திலிருந்து இருந்து வருவது. 
பரம்பரையாக வளர்ந்து வருவது. கிருதயுகத்தின்‌ மூலதர்மம்‌ இதுவே. ஜீவ-பிரம்மரின்‌ 
பேதங்களை தெரிவிக்கும்‌ சித்தாந்தம்‌. இதுவே பக்தி சித்தாந்தம்‌. இது த்வைத தத்வம்‌. கிருத 
யுகத்திலிருந்து பெருகிப்‌ பாய்ந்து வரும்‌ கடல்‌. தேவதைகள்‌, முனிவர்கள்‌ ஆகியோரால்‌ 
வளர்த்தெடுக்கப்பட்ட கடல்‌. 


பெளத்தம்‌ வளர்ந்ததன்‌ முடிவு. இந்த வைதிக சித்தாந்த சாகரத்தில்‌ அலையடிக்கத்‌ துவங்கியது. 
தாத்விக பிரபஞ்சம்‌ குறையத்‌ துவங்கியது. மூலரூபத்திலிருந்த இந்த வைதிக தர்மத்தை அறியும்‌ 
ஆர்வம்‌ குறைந்தது. அப்போது வைதிக தர்மத்தை வளர்க்க முடிவெடுத்தவர்‌ பூர்வமீமாம்சகரான 
குமாரலபட்டர்‌, மிகப்பெரிய ஞானி. இவர்‌ பெளத்த மதத்தைக்‌ கண்டித்து, வேதத்தின்‌ உண்மைப்‌ 
பொருளை நிரூபித்தார்‌. வேதங்களின்‌ யக்ஞ யாகாதி கர்மங்களை ஒப்பினார்‌. ஆனால்‌, கடவுளை 
ஒப்பவில்லை. நிரீஷ்வர வைதிகன்‌ ஆனார்‌. இது இந்த ஜைன, பெளத்த மதங்களின்‌ பரிணாமமே 
ஆகும்‌. சாங்க்யரும்கூட நிரீஷ்வரர்‌ ஆயினர்‌. 


பின்னர்‌ வந்த சங்கரரும்‌ இவர்களின்‌ தவறான பிரசாரங்களுக்கு துணை போனார்‌. சூன்யத்திற்கு 
பதிலாக, நிராகாரன்‌, நிர்குணன்‌, நிஷ்க்ரிய பிரம்மனை நிறுவினார்‌. அனாதியான, முதலிலிருந்தே 
வளர்ந்து வந்த பேத சித்தாந்தமான, த்வைத சித்தாந்தத்தை எதிர்த்தார்‌. அந்த த்வைதத்தை 
நிராகரித்து, ந த்வைத = அத்வைத என்றார்‌. ஜீவனே பிரம்மன்‌. பிரம்மனே ஜீவன்‌. இந்த 
பிரபஞ்சமே மாயை என்றார்‌. இதுவே அத்வைதம்‌. த்வைதத்தின்‌ முக்கிய எதிரி. பின்னர்‌ 
விசிஷ்டாத்வைத, சுத்தாத்வைத, கேவலாத்வைத, சக்திவிசிஷ்டாத்வைத என்று பற்பல 
அத்வைதிகள்‌ பிறந்தனர்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பெளத்தமதமானது, சங்கரரினால்‌ அத்வைதமாக உருவெடுத்தது. பெளத்த விஷயங்களுக்கு 
வைதிக ரூபம்‌ கொடுத்தார்‌. சில பெளத்த விஷயங்கள்‌, சில மீமாம்சகரின்‌ விஷயங்கள்‌, இன்னும்‌ 
பலவற்றிற்கு உபநிஷத்தின்‌ தவறான அர்த்தங்கள்‌ என அனைத்தையும்‌ கலந்து புதிய 
கலவையான மதம்‌ ஒன்றை நிறுவினார்‌. இப்படியாக, அத்வைதத்தில்‌ பற்பல விரோதங்கள்‌ 
உள்ளன. அஹம்‌ பிரம்ம என்னும்‌ அகங்காரம்‌ உள்ளது. அதற்கு எதிர்ப்பதமாக பக்தி, வர்ணாசிரம 
தர்மம்‌, கர்மங்கள்‌ இருக்கின்றன. இந்த உலகம்‌ மாயை. ஆனால்‌ பழக்கவழக்கங்கள்‌ எதிர்ப்பதமாக 
உள்ளன. வேத, கர்ம, யக்ஞ, வர்ண, ஆசிரமங்களை உண்மை என்கின்றனர்‌. வேடம்‌ வைதிகர்களது. 
விசாரம்‌ பெளத்தருடையது. வெளியிலிருந்து பார்த்தால்‌ வைதிகர்‌. ஆனால்‌ உள்ளே பெளத்தர்‌. 
இறைவன்‌ இருந்தாலும்‌ நிராகாரன்‌ (உருவம்‌ இல்லாதவன்‌). நானே அவன்‌. பெளத்த மதமே இது 
என்றது போலாயிற்று. 


அப்படியெனில்‌ இந்த ஜைன, பெளத்த, மீமாம்சக, அத்வைதிகளின்‌ வருகையால்‌, முன்னாலிலிருந்து 
இருந்து வந்த சுத்தமான சித்தாந்தம்‌ எது என்று தத்வ ஆராய்ச்சியாளர்க்கு ஒரு கேள்வி 
எழுகிறது. முதலில்‌ இருந்த த்வைதத்தை எதிர்க்கும்‌ அத்வைதமே வளர்ந்தது. எனில்‌ எது மூல 
த்வைதம்‌? அதனை யாரும்‌ மறுபடி நிறுவவில்லை. பல்வேறு வகைகளில்‌ எதிர்த்தே வந்தனர்‌. 
இந்த தவறான போக்கினால்‌, மூலதத்வவாதம்‌ அழியத்‌ தொடங்கியது. மக்கள்‌ உண்மை நிலை 
அறியாமல்‌ தவித்தனர்‌. 


குமாரலபட்டர்‌, இந்த நாட்டிலிருந்து பெளத்தத்தையே ஒடஓட விரட்டினார்‌. மீமாம்சகர்களில்‌ 
யாரும்‌ இல்லாதவாறு சங்கரர்‌ செய்தார்‌. மீமாம்சம்‌ மத தர்மமாக ஆகவில்லை. விருப்பப்பட்டால்‌ 
படிக்கலாம்‌ என்றானது. பெளத்தர்களை விரட்டிய அத்வைதிகள்‌ வேறொரு இடத்தில்‌ தோற்றனர்‌. 
சங்கரர்‌ எந்த அர்த்தத்தில்‌ உலகம்‌ பொய்‌ என்றாரோ, அதை அறிவியல்‌ ஒப்புக்‌ கொள்வதில்லை. 


இவர்கள்‌ யாரும்‌ மூல சித்தாந்தத்தை காப்பாற்றவில்லை. அப்படியாக த்வைதமானது, 
அத்வைதத்தினால்‌ அழியத்‌ துவங்கியது. எவ்வித பிரயோஜனமும்‌ இல்லாமல்‌ தர்மங்களை 
செய்துவந்தனர்‌ மக்கள்‌. அஹம்‌ பிரம்ம என்னும்‌ வாதம்‌ வளர்ந்தபிறகு, கர்மங்களைப்‌ பற்றி யார்‌ 
கவலைப்படுவர்‌? அந்த கர்மங்களை செய்வதில்‌ யார்‌ ஆர்வம்‌ காட்டுவர்‌? பரிபூர்ணனான பிரம்மன்‌, 
அபூர்ணனான ஜீவனாக பிறந்து, மறுபடி பூர்ணனாகிறான்‌ என்னும்‌ நாடகம்‌ எதற்கு? 


ஸ்ரீமத்வரின்‌ அவதாரம்‌ எதற்கு? 


சார்வக மதத்தினர்‌ காணும்‌ உலகத்தை ஒப்பினர்‌. காணாத தெய்வத்தை ஒப்பவில்லை. 
அத்வைதம்‌ காணாத பிரம்மனை ஒப்பினர்‌. காணும்‌ உலகத்தை மாயை என்றனர்‌. பெளத்தம்‌ 
இவை அனைத்தும்‌ சூன்யம்‌, எதுவுமே இல்லை என்றார்‌. இவர்கள்‌ மூவரால்‌ ஆன்மிக உலகில்‌ 
குழப்பம்‌ ஏற்பட்டது. உலகத்தின்‌ மூல சித்தாந்தத்தின்‌, மூலரூபம்‌ மறையத்‌ தொடங்கியது. அந்த 
சமயத்தில்‌ ஜகத்குரு ஸ்ரீமத்வரின்‌ வருகை நிகழ்ந்தது. 


* அத்வைதம்‌ செய்த இந்த வேலையாலேயே, மறுபடி த்வைதம்‌ தலைதூக்க வேண்டியதாயிற்று. 
இந்த காரியத்திற்காக வாயுதேவர்‌, மத்வராக வரவேண்டியிருந்தது. 


* ஜீவ பிரம்மரின்‌ பேதமே (வேறுபாடே) பக்திக்கு ஆதாரம்‌. ஜீவர்கள்‌ அனைவரும்‌ பகவந்தனின்‌ 
அதீனம்‌ (கட்டுப்பட்டவர்கள்‌) என்பதே தத்வம்‌, அனைவரும்‌ ஒன்றே, ஜீவனும்‌ பிரம்மனும்‌ ஒன்றே 
என்றுவிட்டால்‌ யார்‌ பிரம்மன்‌? யாரை வணங்க வேண்டும்‌? ஜீவன்‌ தன்னை தானே வணங்க 
வேண்டுமா? இவற்றையெல்லாம்‌ சொல்லி, த்வைதமானது அத்வைதத்தைக்‌ கண்டிப்பதற்கு 
ஸ்ரீமத்வர்‌ வரவேண்டியதாயிற்று. 


* த்வைதத்தின்‌ கண்டனமே அ-த்வைதம்‌ என்றானபிறகு, அதை மிகச்சரியாக எதிர்ப்பதற்கு 
மத்வரின்‌ அவதாரம்‌ ஆகவேண்டியிருந்தது. 


* த்வைதத்தின்‌ மேல்‌ அத்வைதம்‌, பேத சித்தாந்தத்தின்‌ மேல்‌ அபேத சித்தாந்தம்‌ செய்த 
ஆட்சேபணைகளை சரிப்படுத்த வேண்டியிருந்தது. அத்வைதம்‌ முழுவதையும்‌ கண்டிக்க 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வேண்டியிருந்தது. ஸோஹம்‌', ஸமோஹம்‌' இவ்விரண்டையும்‌ கண்டித்து, சரியான விஷயமான 
'தாஸோஹம்‌' என்னும்‌ சித்தாந்தத்தை நிர்ணயிக்க ஸ்ரீமத்வரின்‌ வருகை அவசியமானது. 


* ஸ்னான சந்தியா, பூஜை, தீர்த்தத்திலிருந்து துவங்கி, ஆதாரங்களின்‌ உண்மையை அறிந்து, 
உபநிஷத்‌, வேத, கீதை, பிரம்மகத்ரங்களுக்கு சரியான அர்த்தங்களை அறிவதற்கு, அவற்றின்‌ 
சாரமாக சர்வமூலங்களை இயற்றுவதற்கு ஸ்ரீமத்வரின்‌ வருகை அவசியமானது. 


* உலகத்தின்‌ அனைத்து ஆத்திக, நாத்திக தத்வங்களை, மத, தர்மங்களை உரைகல்லில்‌ தேய்த்து 
உண்மை நிலையை உலகிற்கு அறிவிக்க, ஸ்ரீமத்வரின்‌ அவதாரம்‌ ஆகவேண்டியிருந்தது. 


ஸ்ரீமத்வரின்‌ அவதாரம்‌ 


ஹம்ஸபீடத்தின்‌ மூத்தகுரு ஸ்ரீமத்வர்‌. வேதங்களால்‌ போற்றப்படுபவர்‌. முக்யபிராணர்‌. அனைத்து 
ஜீவர்களில்‌ இருக்கும்‌ பஞ்சபிராணர்‌ இவரே. அனுமந்தனான ஜகத்குரு. பீமனான வாயுதேவர்‌. 


கன்னட நாட்டில்‌ கடற்கரை. பாஜக. புனிதமான தலம்‌. இங்கு முக்யபிராணர்‌ அவதரித்தார்‌. 
பாஜகத்தின்‌ மத்யகேஹ நாராயணாசார்யர்‌, வேதவதி தம்பதியினருக்கு, அவர்கள்‌ 
அனந்தேஸ்வரனுக்கு செய்த 12 ஆண்டு சேவையின்‌ பலனாக, விளம்பி ஆண்டில்‌ 
விஜயதசமியன்று ஸ்ரீமத்வர்‌ அவதரித்தார்‌. 


சிறுவனின்‌ பெயர்‌ வாசுதேவன்‌. அந்த வயதிலேயே வைராக்கியம்‌. எங்கும்‌, எதிலும்‌ ஸ்ரஹரியைக்‌ 
காணும்‌ மனம்‌. தவறுகளை திருத்தும்‌ ச கண்டிக்கும்‌ மனோபாவம்‌. அந்த வயதில்‌ செய்த 
ஒவ்வொரு சம்பவங்களும்‌ அற்புதமானவை. 


வாசுதேவனுக்கு எட்டு வயதானது. காயத்ரி மந்திரம்‌ ஜெபிக்க அதிகாரம்‌ பெற்ற சிறுவன்‌, பிரணவ 
மந்திரத்திற்கும்‌ அதிகாரியானான்‌. அச்யுதபிரக்ஞரிடமிருந்து சன்யாசம்‌ பெற்றார்‌. பூர்ணபிரக்ஞர்‌ 
எனப்பட்டார்‌. புத்திசாகரன்‌ என்னும்‌ பெளத்தனை, அத்வைதிகளை வாதத்தில்‌ தோற்கடித்தார்‌. 
ஹம்ஸபீடத்தில்‌ ஏறி ஆனந்ததீர்த்தர்‌ என்று பெயர்‌ பெற்றார்‌. வேதத்தில்‌ சொல்லியவாறு மத்வ 
என்று அழைக்கப்பட்டார்‌. 


ஸ்ரீமத்வர்‌ நின்றால்‌, அமர்ந்தால்‌, நடந்தால்‌, பேசினால்‌, உண்டால்‌ பல லீலைகளை செய்தார்‌. 
மகாமகிமர்‌. பல முறை தேசத்தை நடைப்பயணத்தால்‌ சுற்றி வந்தார்‌. பதரிக்கு சென்று 
வேதவியாசரை சந்தித்தார்‌. சர்வமூல கிரந்தங்களை இயற்றுவதற்கு அனுமதி பெற்றார்‌. தாத்பர்ய 
நிர்ணயம்‌ எழுதுவதற்கு ஆணை பெற்றார்‌. 


ரிக்வேதத்தின்‌ மந்திரங்களுக்கு பாஷ்யம்‌ எழுதினார்‌. கர்ம நிர்ணய மற்றும்‌ பத்து 
உபநிஷத்களுக்கு பாஷ்யம்‌ எழுதினார்‌. பிரம்மகூத்ரங்களுக்கு பாஷ்யம்‌, அனுவியாக்யானாதி 
நான்கு கிருதிகளை இயற்றினார்‌. கீதைக்கு, கீதா பாஷ்ய மற்றும்‌ கீதா தாத்பர்ய எழுதினார்‌. 
விஷ்ணு தத்வ நிர்ணய, தத்வோத்யோத, தத்‌ வசங்க்யான, தத்வவிவேக முதலான பத்து ப்ரகரண 
கிரந்தங்களை இயற்றினார்‌. ராமாயண, மகாபாரத இகிகாசங்களுக்கு நிர்ணயம்‌ செய்து மிகப்பெரிய 
கிருதியான 'மகாபாரத தாத்பர்ய நிர்ணய கிரந்தத்தை இயற்றினார்‌. 


மகாபாரதத்திற்கு பத்து வகையான அர்த்தங்களை எழுதினார்‌. வாதங்கள்‌ எப்படி செய்வது 
என்பதற்கு வழிகாட்டியாக கதாலட்சண கிரந்தத்தை இயற்றினார்‌. இப்படியாக அனேக 
கிரந்தங்களை செய்து அவற்றை -சர்வமூல' கிரந்தங்கள்‌ என்று அழைக்கச்‌ செய்தார்‌. 


ஸ்ரீமத்வர்‌, உடுப்பியில்‌ ருக்மிணியால்‌ பூஜிக்கப்பட்ட, கடெகோலு கிருஷ்ணனை பிரதிஷ்டை 
செய்தார்‌. உடுப்பியை விஷ்ணு பக்தியின்‌ கேந்திரமாகச்‌ செய்தார்‌. மாத்வர்களின்‌ 
தலைநகரமாக்கினார்‌. ஸ்ரீகிருஷ்னனின்‌ பூஜை, பாட பிரவசன, சித்தாந்த பிரசார முதலான 
காரியங்களுக்காக எட்டு பிரம்மசாரிகளுக்கு சன்யாசம்‌ கொடுத்தார்‌. அவர்களுக்கெல்லாம்‌ 
தினப்படி பூஜைக்காக பிரதிமைகளை வழங்கினார்‌. அவர்களுக்கான மடம்‌, சம்ஸ்தானத்தை 
நிறுவினார்‌. தினமும்‌ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு 14வகையான பூஜைகள்‌, அன்னதானம்‌, ஞானதானம்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


நடக்குமாறு ஏற்பாடுகளை செய்தார்‌. ஸ்ரீகிருஷ்ண பூஜையே அவரது முக்கிய கடமையாக 
இருந்தது. ஸ்ரீவேதவியாசருக்கு சர்வமூலங்களை சமர்ப்பித்தார்‌. 


ஸ்ரீமத்வரிடமிருந்து ஹம்ஸபீடம்‌ மறுபடி சிறப்பாக வளர்ந்தது. இது உத்தரனின்‌ சம்ஸ்தானம்‌. 
இது இன்று வரை வளர்ந்து வந்திருக்கும்‌ பரம்பரை. 


ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌ 


ஸ்ரீஹம்ஸபீடத்தின்‌ உத்தராதிகாரிகள்‌, ஸ்ரீமத்வரின்‌ சாக்ஷாத்‌ சிஷ்யர்‌ - ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌. 
அன்றைய காலத்தின்‌ வித்வாம்சர்களில்‌ தலைசிறந்தவர்‌. பூர்வாசிரமத்தில்‌, காவேரியிலிருந்து 
கோதாவரி வரையிலான அன்றைய கர்நாடக பகுதிக்கு இவரே குருகளாக இருந்தார்‌. 


ஸ்ரீமத்வர்‌ பதரியிலிருந்து வரும்போது கோதாவரி தீரத்திற்கு வந்தார்‌. அங்கு காகதிய கணபதி 
தேவனின்‌ ஆஸ்தான மந்திரியாக இருந்தவர்‌ சோபன பட்டர்‌. அனைத்து சாஸ்திரங்களையும்‌ 
கற்றுணர்ந்த வித்வான்‌. ஸ்ரீமத்வரின்‌ சன்னிதானத்திற்கு வந்தார்‌. அவரின்‌ பாஷ்யத்தைக்‌ கேட்டார்‌. 


சோபனபட்டரின்‌ திறமையை சுமத்வவிஜயம்‌ மிகவும்‌ அற்புதமாக வர்ணிக்கிறது. 


*யஸ்த்ரயீ சகல பக்ஷசிக்ஷக:, 

* தார்க்கிக சிகாமணி:, 

* வேதபாரத புராண நிஷ்டித:, 

* வித்வத்‌ திமிங்கில:, 

* வேத சாரவீத்‌, 

* வாதிஸிம்ஹ:, 

* மத்ததுர்வாதி மாதங்க பஞ்சாஸ்ய:, 
* போதசாகர: 

- சுமத்வவிஜயம்‌ 9-17 


ய: கர்னாடக பூர்வசஜ்ஜனகுரு: 
-ஸ்ரீஹ்ருஷிகேச தீர்த்தர்‌ (சம்பிரதாய பத்ததியில்‌). 


இதுவே நாராயண பண்டிதர்‌, பத்பனாப தீர்த்தரை கொண்டாடிய வார்த்தைகள்‌. காகதீய 
சம்ஸ்தானத்து ராஜகுருகள்‌, சோபனபட்டர்‌. பாரதத்தின்‌ அனைத்து வித்வாம்ஸர்களின்‌ சபையை 
ஏற்பாடு செய்திருந்தார்‌. நாட்டின்‌ மூலைமுடுக்குகளிலிருந்து பண்டிதர்கள்‌ வந்திருந்தனர்‌. அந்த 
சபைக்கு ஜகத்குரு ஸ்ரீமத்வர்‌ வந்தார்‌. அனைவரும்‌ எழுந்து நின்று அவரை வரவேற்றனர்‌. சபை 
துவங்கியது. அத்வைத, விசிஷ்டாத்வைத, மீமாம்ஸ, தர்க்க, வியாகரண பண்டிதர்கள அனைவரும்‌ 
தத்தம்‌ வாதங்களை எடுத்து வைத்தனர்‌. ஸ்ரீமத்வர்‌ அவர்கள்‌ அனைவருக்கும்‌ சரியான 
பதில்களை அளித்தார்‌. அனைவரும்‌ அந்த பதில்களில்‌ திருப்தி அடைந்தனர்‌. 


ஸ்ரீமத்வர்‌ அங்கு பிரம்மசூத்ர பாஷ்யத்தை துவக்கினார்‌. அனைத்து மதங்களையும்‌ நிராகரித்தார்‌. 
பிரமாணங்களின்‌ ஆதாரம்‌, தன்‌ வாதத்தின்‌ பலத்துடன்‌ அனைவரின்‌ தோஷங்களையும்‌ 
தெரிவித்தார்‌. 


வாயுதேவ: கலு மத்வமுனி: சர்வக்ஞ: அதிவிக்ரம: யோ திக்ஜயினம்‌ சதுர்தஷவித்யம்‌ சதுர்தசபி: 
க்ஷணை: நிர்ஜித்ய ஆசனானி தஸ்ய சதுர்தஷ ஜக்ராஹ: ஸச தத்‌ சிஷ்ய: 

பத்பனாபாபிதானோ பபூவ 

-குத்வசந்தர்ப்ப வ்யாக்யா, பலதேவ வித்யாபூஷணர்‌ இயற்றியது, பக்கம்‌ 66 

கோதாதீரே புராபாஷ்யம்‌ ஆஸ்ருணோத்‌ யஸ்து மத்வத: || 


- ஸ்ரீசத்யதீர்த்தர்‌ 
பாஷ்யமேதத ஸ்ருணோத்‌ சமத்வத: || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


-மத்வவிஜய 9-17 
சோபனபட்டர்‌, மத்வரிடமிருந்து பாஷ்யத்தைக்‌ கேட்டார்‌. அவர்‌ மனம்‌ நிரம்பியது. 


ஸ்ரீமத்வரின்‌ வாதங்களுக்கு மனதை பறிகொடுத்தார்‌. 'பதபத்மரசோதாஸ்யம்‌ த்ருவம்‌ மே தீயதாம்‌' 
உங்களின்‌ பாத கமலங்களிலிருந்து வரும்‌ தூசிக்கு தாஸ்யன்‌ ஆகும்‌ பாக்கியத்தைக்‌ கொடுங்கள்‌ 
என்றார்‌. அவரின்‌ சிஷ்யரானார்‌. தன்னுடன்‌ பல்வேறு வித்வாம்சர்களையும்‌ ஸ்ரீமத்வரின்‌ 
பேச்சைக்‌ கேட்க அழைத்து வந்தார்‌. அவர்கள்‌ அனைவருமே ஸ்ரீமத்வரின்‌ சிஷ்யராயினர்‌. 


இவரில்‌ முதல்‌ சிஷ்யர்‌ ராஜகுரு சோபனபட்டர்‌. கலிங்கத்தின்‌ கஜபதி அனங்கபீமனின்‌ 
மகாமந்திரி ஷ்யாமாசாஸ்திரிகள்‌. ஜம்புகண்டியின்‌ ராஜகுரு யஜுர்வேதி விஷ்ணு சாஸ்திரிகள்‌. 
கதம்பத்தின்‌ மகாமந்திரி கோவிந்த பட்டர்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ ஸ்ரீமத்வரின்‌ சிஷ்யராயினர்‌. 
அவருடனேயே பயணம்‌ செய்தனர்‌. சாஸ்திர ஞானத்திற்காக வீடு, மடம்‌, மந்திரி பதவி 
ஆகியவற்றை துறந்தனர்‌. ஸ்ரீமத்வரிடமிருந்து சன்யாசத்தைப்‌ பெற்றனர்‌. 


ஸ்ரீமத்வர்‌ கிபி1258 (௪௧1180) பிங்கள ஆண்டு, வைசாக சுத்த சப்தமி கண்வ தீர்த்தத்தில்‌ இந்த நான்கு 
பேருக்கும்‌ ஒரே சமயத்தில்‌ சன்யாசம்‌ வழங்கினார்‌. சோபனபட்டருக்கு பத்பனாப தீர்த்தர்‌ என்றும்‌, 
ஷ்யாமா சாஸ்திரிக்கு நரஹரி தீர்த்தர்‌ என்றும்‌, விஷ்ணு சாஸ்திரிக்கு மாதவ தீர்த்தர்‌ என்றும்‌, 
கோவிந்த பட்டருக்கு அக்ஷோப்ய தீர்த்தர்‌ என்றும்‌ பெயரிட்டார்‌. 


ததெள துர்யாஸ்ரமம்‌ துஷ்ட: சதுர்ப்ய சம்ஸ்ருதிச்சிதே | 
குத்ராத்ய: பத்மனாபாக்ய: த்விதீயோ ந்ருஹரிஸ்ம்ருத: || 
த்ருத்யோ மாதவாக்ஷோப்ய தீர்த்தோயந்திம ஈரித: | 
நாமதத்வா சதுர்ப்யோஸெள சர்வான்‌ கிரந்தான்‌ அபோதயத்‌ || 
-பூ. போ. கு. ௧. 3-22 


சம்ஸ்தானத்தின்‌ மூல பிரதிமைகள்‌ 


சன்யாசத்துடன்‌ பத்பனாப தீர்த்தருக்கு, அவரே தன்‌ உத்தராதிகாரி என்றும்‌ ஸ்ரீமத்வர்‌ அறிவித்தார்‌. 
சம்ஸ்தானத்து அனைத்து மூல பிரதிமைகள்‌, செல்வம்‌ என அனைத்தின்‌ அதிகாரத்தையும்‌ 
வழங்கினார்‌. 


ய: கர்னாடக பூர்வசஜ்ஜன குரு: ஸ்ரீபத்பனாபாஹ்வய: | 
தாப்யாம்‌ ஏஷ ததெள குரு: விஷ்ணு:ஸ்திதோ யாஸு தா: | 
மூர்தி: சுத்த ஷில்மாதிகா: || 


ஸ்ரீரகுவம்ச சேகரம்‌ ஸ்ரீபத்பனாபாஹ்வய யோகி மெளலயே: | 
-பலிமார்‌ மடத்தின்‌ மூலயதி ஸ்ரீஹ்ருஷிகேஷ தீர்த்தர்‌ எழுதிய சம்பிரதாய பத்ததி. 


ஸ்ரீதிக்விஜய ராமசந்திரனையும்‌, ஸ்ரீவேதவியாசர்‌ வழங்கிய ஐந்து வியாச முஷ்டிகளையும்‌ 
ஸ்ரீபத்பனாப தீர்த்தருக்கு ஸ்ரீமத்வர்‌ கொடுத்தார்‌. தேச திக்விஜயம்‌ செய்து, அனைத்து 
இடங்களிலும்‌ வைஷ்ணவ பக்தி உண்டாகுவதற்கும்‌, அனைவருக்கும்‌ வைஷ்ணவ தீக்ஷை 
வழங்குவதற்கும்‌, திக்விஜய ராமசந்திரனையும்‌, அதற்கான அதிகாரத்தையும்‌ வழங்கினார்‌. 


ஸ்ரீரரஹரி தீர்த்தர்‌, கலிங்கத்தை ஆண்டுவிட்டு வரும்போது கொண்டு வந்த, பிரம்மனால்‌ 
பூஜிக்கப்பட்ட சதுர்யுக மூர்த்தி ஸ்ரீமூலராமச்தா, ஸ்ரீமூலராமசந்திரனை, ஸ்ரீமத்வர்‌ தானே மூன்று 
மாதங்கள்‌ வரை பூஜித்தார்‌. அதை பத்பனாப தீர்த்தரிடம்‌ ஒப்படைத்தார்‌. இப்படியாக மூன்று 
பிரதிமைகள்‌, ஜந்து வியாஸ முஷ்டிகள்‌ என அஷ்ட ஜஸ்வர்யத்தின்‌ ஒரு குறியீடாக இந்த எட்டு 
பிரதிமைகளும்‌ சம்ஸ்தானத்தில்‌ இருந்தன. 


இது மட்டுமல்லாமல்‌: 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ராம முந்த்ராங்கிதம்‌ நிஷ்கம்‌ ஷாலிகிராம சதுஷ்டயம்‌ | 
சுதர்ஷன த்ரயம்‌ சைவ உபயவதக்த்ர சுதர்ஷன: || 
சக்ராங்கித சிலானாம்‌ ச பஞ்சகம்‌ வ்யாசபஞ்சகம்‌ | 
ஷங்கம்‌ ச தக்ஷிணாவர்த்தம்‌ அபிஷேகம்‌ ததாபதம்‌ || 
அக்ஷயம்‌ பாத்ர மதச தனுர்யுக்மம்‌ ஷரத்வயம்‌ | 
இத்தம்‌ ஸ்ரீமத்வமுனி: த்ரிம்ஷத்‌ சங்க்யாசமன்விதான்‌ || 
பதார்த்தான்‌ பத்மனாபாக்ய தீர்த்தாயாத்யந்த சாதவே | 
தத்‌ வான்‌ ட௬ஹரி தீர்த்தாதீன்‌ தததீனான்‌ விதாயஸ: || 
-பூ.போ.கு.க 4-45 


ராம முத்திரையுடன்‌ கூடிய நாணயங்கள்‌, நான்கு சாலிகிராமங்கள்‌, மூன்று சுதர்சனங்கள்‌, ஒரு 
உபயமுகி சுதர்சன, ஜந்து சக்ராங்கிதங்கள்‌, ஐந்து வியாசமுஷ்டிகள்‌, இரு வலம்புரி சங்குகள்‌, 
அக்ஷயபாத்திரம்‌, இரு வில்‌ இரு அம்புகள்‌ என மொத்தம்‌ முப்பது பதார்த்தங்களை ஸ்ரீமத்வர்‌ 
ஸ்ரீபத்பனாப தீர்த்தருக்கு சம்ஸ்தானம்‌ என்று சொல்லிக்‌ கொடுத்தார்‌. அவரிடமே ஸ்ரீநரஹரி, 
ஸ்ரீமாதவ மற்றும்‌ ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்களையும்‌ ஒப்படைத்தார்‌. 


மொத்த நாட்டிலும்‌ திக்விஜயம்‌ செய்து, அனைவரையும்‌ மாத்வராக மாற்றி, அதிலிருந்து வரும்‌ 
குருகாணிக்கையால்‌ அஷ்ட மடாதீசர்களின்‌ செலவுகள்‌ மற்றும்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ பூஜைக்கான 
ஏற்பாடுகள்‌ செய்யவேண்டும்‌ என்று ஆணையிட்டார்‌. இவற்றை ஹம்ஸ பீடத்திற்கு 
சொல்லிவிட்டு, தாம்‌ பதரிகாஸ்ரமத்கிற்கு புறப்பட்டார்‌. 


ஸ்ரீபத்பனாப தீர்த்தரும்‌ நாடு முழுக்க பயணம்‌ செய்தார்‌. அதனால்‌, லட்சத்திற்கும்‌ மேற்பட்ட 
மக்கள்‌ ஹம்ஸபீடத்தின்‌ சிஷ்யர்கள்‌ ஆயினர்‌. இன்றைக்கும்‌ மாத்வரில்‌, நூற்றுக்கு 80 பேர்‌ 
உத்தராதி மடத்து சிஷ்யராகவே இருக்கின்றனர்‌. 


ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌, ஸ்ரீமத்வரின்‌ அனுவியாக்யான கிரந்தத்திற்கு சன்யாய ரத்னாவளி என்றும்‌, 
பிரம்மகத்ர பாஷ்யத்திற்கு சத்தர்க்க தீபாவளி, கீதா பாஷ்யம்‌, தாத்பர்யங்களுக்கு பிரகாசிகா 
முதலான 16 கிருதிகளை இயற்றினார்‌. இவரே ஆக்ய டீகாகாரர்‌ என்று அழைக்கப்பட்டார்‌. 
இவரின்‌ சொற்பொழிவுகள்‌, கிருதிகள்‌ காட்டிய வழியிலேயே நாம்‌ அனைவரும்‌ செல்கிறோம்‌ 
என்றார்‌ ஸ்ரீஜயதீர்த்தர்‌. 

ந தத்‌ வமார்க்கெகமனம்‌ வினா யதுபஜீவனம்‌ || 

- நியாயதீபிகா 


பின்‌, ஸ்ரீமத்வரின்‌ ஆணைப்படி, அவரிடமிருந்தே ஆசிரமம்‌ பெற்ற ஸ்ரீநரரஹரி தீர்த்தரிடம்‌ 
மூலசம்ஸ்தானத்தை ஒப்படைத்தார்‌. ரக்தாக்ஷி ஆண்டு, கார்திக சுத்த சதுர்தசி (16.11.1324) 
ஆனெகொந்தியில்‌ பிருந்தாவனஸ்தர்‌ ஆனார்‌ ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌. 


ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌, ஸ்ரீரரஹரி தீர்த்தரால்‌ முன்னெடுக்கப்பட இந்த கடகோலு கிருஷ்ணனின்‌ 
சித்தாந்தம்‌, மகாராஷ்டிரம்‌, ஆந்திரா, புரி, கல்கத்தா வரைக்கும்‌ பரவியது. இதற்கு காரணம்‌ இந்த 
இரண்டு பேர்களே. இவர்கள்‌ இதற்கு முன்னரே, இந்தியா முழுக்க புகழ்பெற்ற அத்வைத 
பண்டிதர்களே. அவர்களால்‌ இந்த வைஷ்ணவ மதமானது, இந்த தேசத்தின்‌ முக்கிய உபாசனா 
மார்க்கமானது. அனைத்து இடங்களிலும்‌, அனைத்து மொழிகளிலும்‌ பரவத்‌ தொடங்கியது. 


ஸ்ரீநரஹரி தீர்த்தர்‌ 


ஆந்திரத்தின்‌ கஞ்சாம்‌ ஜில்லா, சிகாகோலு நகரம்‌. அங்கிருந்த அரசனின்‌ பெயர்‌ ஆனங்கபீமராஜா. 
மிகப்பெரிய சம்ஸ்தானம்‌. அங்கிருந்த மந்திரியின்‌ பெயர்‌ ஷ்யாமா சாஸ்திரி. சிறந்த பண்டிதர்‌. 
அனைத்து சாஸ்திரங்களையும்‌ அறிந்தவர்‌. ஷோபனபட்டருடன்‌ இருந்தவர்‌. கண்வ தீர்த்தகில்‌, 
ஸ்ரீமத்வரிடமிருந்தே சன்யாசம்‌ பெற்றவர்‌. ஸ்ரீநரஹரி தீர்த்தர்‌ என்று பெயர்‌ பெற்றார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஷ்யாமா சாஸ்திரிகள்‌ சன்யாசம்‌ கேட்டபோதே ஸ்ரீமத்வர்‌ கூறியது - (யா சன்யாஸே மன: குரு | 
ராஜ்யாதிபத்யம்‌ பவதி சுகப்ராரப்த மஸ்திதே |. தற்போதே சன்யாசம்‌ வேண்டாம்‌. உங்களுக்கு 
மிகப்பெரிய அரசை ஆளும்‌ யோக்கியம்‌ இருக்கிறது. அரசாண்ட பிறகு, ௬௧ ப்ராரப்தம்‌ இருக்கிறது. 
அதை அனுபவித்துவிட்டு வாருங்கள்‌. பிறகு சன்யாசம்‌ தருகிறேன்‌'. இதைக்கேட்ட ஷ்யாமா 
சாஸ்திரிகள்‌ கூறினார்‌ - “ஸ்வாமி, நான்‌ சன்யாசியாகவே அரசாளுவேன்‌. அப்போதே அரசாட்சி 
வேண்டாம்‌ என்றபோது விட்டூ வரமுடியும்‌. கிருஹஸ்தனாக அரசாண்டால்‌ அதிகாரத்தின்‌ 
மோகம்‌, கர்வம்‌ வந்துவிடக்கூடும்‌'. இதைக்கேட்ட ஸ்ரீமதாசார்யர்‌, உடனடியாக சன்யாசத்தை 
வழங்கினார்‌. ஸ்ரீ நரஹரி தீர்த்தர்‌ அங்கிருந்து பயணித்து ஸ்ரீகூர்ம தரிசனத்தைப்‌ பெற்றார்‌. 
அங்கேயே ஒரு குகையில்‌ வசிக்கலானார்‌. 


அதே சமயத்தில்‌, அந்த கலிங்க ராஜன்‌ மரணமடைந்தான்‌. அரசாள ராஜா இல்லாத நாடாகியது. 
அடுத்து அரசாளுவதற்கு தகுதியான ஷ்யாமா சாஸ்திரிகள்‌, சன்யாசம்‌ பெற்றுவிட்டார்‌ என்று 
தெரிய வந்தது. மகாராணி பல அறிஞர்களுடன்‌ கலந்தாலோசித்தார்‌. இளவரசன்‌ மிகச்‌ சிறியவன்‌. 
அவன்‌ வளர்ந்து பெரியவனாகும்‌ வரையில்‌ வேறு யாராவது அரசாளவேண்டும்‌. என்ன செய்வது 
என்று ஆலோசித்தார்‌. 


இறுதியில்‌ அனைவரும்‌ சேர்ந்து ஒர்‌ முடிவுக்கு வந்தனர்‌. பட்டத்து யானையிடம்‌ ஒரு மலர்‌ 
மாலையைக்‌ கொடுத்து, அதை நகரில்‌ வலம்‌ வரச்செய்வோம்‌. அது யார்‌ கழுத்தில்‌ 
மாலையிடுகிறதோ, அவரே அடுத்த ராஜாவாக இருப்பார்‌' என்றனர்‌. அப்படியே, அலங்கரிக்கப்பட்ட 
யானையிடம்‌ ஒரு மாலையைக்‌ கொடுத்து அனுப்பினர்‌. ஆனால்‌ அந்த யானையோ யார்‌ 
கழுத்திலும்‌ மாலையை அணிவிக்கவில்லை. ஊர்‌ எல்லையைத்‌ தாண்டி, அந்த குறிப்பிட்ட 
குகைக்கு வந்தது. அங்கு குகையின்‌ வாயிலுக்கு மாலை அணிவித்து நின்றது. உள்ளிருந்து ஸ்ரீ 
நரஹரி தீர்த்தர்‌ வெளியே வந்தார்‌. ராஜபரிவாரம்‌ அவரையே ராஜாவாக இருக்குமாறு 
வேண்டியது. 


முதலில்‌ அவர்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு, அதுவே ஸ்ரீஹரியின்‌ விருப்பம்‌, குருமத்வரின்‌ 
ஆணை என்று அறிந்தார்‌. கலிங்க அரசின்‌ சிம்மாசனம்‌ ஏறினார்‌. 12 ஆண்டுகாலம்‌ அரசாண்டார்‌. 
அந்த இளவரசனுக்கு 18 வயதானதும்‌, அவனிடம்‌ அரசை ஒப்படைத்தார்‌. ஸ்ரீ நரஹரி தீர்த்தர்‌ 
அரசராக இருந்த காலத்தில்‌, ஸ்ரீகூர்ம, சிம்மாசல முதலான க்ஷேத்திரங்களுக்கு கொடுத்த தான, 
தர்மங்களைப்‌ பற்றி சுமார்‌ 23 கல்வெட்டுகள்‌ சம்ஸ்கிருதம்‌ மற்றும்‌ தெலுங்கு மொழிகளில்‌ 
இதுவரை கிடைத்துள்ளன. 


அரசாண்டு முடித்தபிறகு ஸ்ரீமத்வரிடம்‌ வரும்போது, அரசு கஜானாவில்‌ இருந்த ஸ்ரீமூலராம, 
ஸ்ரீமூலசீதாதேவி விக்கிரகங்களைக்‌ கொண்டு வந்தார்‌. கார்த்திக சுத்த த்வாதசி மாலையில்‌ 
உடுப்பிக்கு வந்தார்‌. அந்த விக்கிரகங்களை ஸ்ரீமத்வரிடம்‌ ஒப்படைத்தார்‌. ஸ்ரீமத்வர்‌ அந்த 
மூலராமனை பூஜித்தார்‌. அதே சம்பிரதாயம்‌ இன்று வரை உத்தராதி மடத்தில்‌ தொடர்ந்து 
வருகிறது. அந்த சிலைகளை ஸ்ரீமத்வர்‌ பூஜித்து, பின்னர்‌ பத்பனாப தீர்த்தருக்குக்‌ கொடுத்தார்‌. 
மறுபடி அவை நரஹரி தீர்த்தரிட மே பூஜைக்கு வந்தன. நரஹரி தீர்த்தர்‌, ஸ்ரீமத்வரின்‌ 
கீதாபாஷ்யம்‌, யமக பாரதம்‌ முதலான கிரந்தங்களுக்கு வியாக்யானம்‌ எழுதினார்‌. 


ஸ்ரீமத்வரின்‌ ஆணைப்படி, ஸ்ரீ நரஹரி தீர்த்தர்‌ கன்னடத்தில்‌ கிருதிகளை இயற்றி ஹரிதாச 
சாகித்யத்தை தொடக்கி வைத்தார்‌. கன்னடத்தை தேவபாஷையாக்கினார்‌. தத்வஞானம்‌ சாதாரண 
மக்களை சென்றடைந்தது. வேத சாஸ்திரம்‌, இதிகாசம்‌, புராணம்‌, சர்வமூலங்கள்‌ ஆகியவை 
ஹரிதாச சாகித்யத்தின்‌ மூலம்‌ பொதுமக்களுடன்‌ பேசத்‌ துவங்கியது. இவற்றின்‌ பொருள்‌ 
அனைவருக்கும்‌ புலப்படத்‌ துவங்கியது. சமூகம்‌, சம்ஸ்கிருதத்திலிருந்து தூர விலகினாலும்‌, 
தத்‌ வஞானத்திலிருந்து தூரம்‌ போகாதவாறு பார்த்துக்‌ கொண்டார்‌. நரஹரி தீர்த்தர்‌ தொடங்கி 
வைத்த இந்த செயல்‌, இன்றுவரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்ரீபாதராஜர்‌, ஸ்ரீவ்யாசராஜர்‌, 
ஸ்ரீவாதிராஜர்‌, புரந்தரதாசர்‌, கனகதாசர்‌, விஜயதாசர்‌, கோபாலதாசர்‌, ஜகன்னாததாசர்‌, ப்ரசன்ன 
வெங்கட தாசர்‌, மஹிபதிதாசர்‌ முதலான ஞானிகளை சாகித்யங்களை இயற்ற வைத்தது. 
விஷ்ணுதர்ம பிரசாரத்திற்காக ஸ்ரீ நரஹரி தீர்த்தர்‌, யக்ஷகானம்‌ என்னும்‌ நாட்டிய நாடக 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


கலையை துவக்கினார்‌. அந்த செயலும்‌ இன்றுவரை உயிருடன்‌ இருந்து பக்தி மார்க்கத்தில்‌ ஒரு 
அங்கமாக இருக்கிறது. 


ஸ்ரீமாதவ தீர்த்தரிடம்‌ இந்த மகா சம்ஸ்தானத்தை ஒப்படைத்து, ஹம்பியின்‌ சக்ர தீர்த்தத்தின்‌ 
அருகில்‌ 1333 சக ஆண்டு, புஷ்ய சுத்த நவமியன்று பிருந்தாவனஸ்தர்‌ ஆனார்‌, ஸ்ரீ நரஹரி தீர்த்தர்‌. 


ஸ்ரீமாதவ தீர்த்தர்‌ 


யஜுர்வேதத்தை சேர்ந்த விஷ்ணு சாஸ்திரிகள்‌, கர்னாடகாவை சேர்ந்தவர்‌. ஸ்ரீமத்வருடன்‌ 
பதரிக்குச்‌ சென்றவர்‌. ஸ்ரீமத்வரிடமிருந்து அனைத்து சாஸ்திரங்களையும்‌ அறிந்தவர்‌. 
அவரிடமிருந்தே சன்யாசம்‌ பெற்றவர்‌. பீமா நதிக்கரையில்‌ மண்ணூரில்‌ வேதாந்த 
பல்கலைக்கழகத்தை நடத்தியவர்‌. வடக்கு கர்னாடகம்‌ முழுவதும்‌ மத்வ சித்தாந்தத்தைப்‌ பரப்பிய 
புகழ்‌ ஸ்ரீமாதவ தீர்த்தரையே சேரும்‌. மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்னாடகா ஆகிய மாநிலங்களில்‌ 
மத்வ மதம்‌ பரவியதற்கு இவரே காரணம்‌. 


ஸ்ரீமத்வர்‌ ரிக்வேதத்தின்‌ 400 மந்திரங்களுக்கு மட்டும்‌ பாஷ்யம்‌ எழுதியிருந்தார்‌. இதற்கு பிற 
மதத்தினர்‌ கேலி செய்தனர்‌. வேதத்தின்‌ பிற பாகங்களுக்கு ஏன்‌ பாஷ்யம்‌ எழுதவில்லை என்று 
கேட்டனர்‌. அதற்கு ஸ்ரீமத்வரின்‌ அருளால்‌, ஸ்ரீமாதவ தீர்த்தர்‌ நான்கு வேதங்களுக்கும்‌ பாஷ்யம்‌ 
எழுதினார்‌. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. மிகப்பெரிய முயற்சி. 


ரே ரேமத்வமுனி ப்ரணீத நிகம வ்யாக்யான சத்வத்ததிம்‌ | 
சம்ஸ்ரீத்யைவ சமஸ்தவேத விவ்ருதிம்‌ க்ருத்வாத்ய சம்தர்ஷிதம்‌ || 
அல்பேனாபி மயா பரம்‌ க்ருதமிதம்‌ மத்வாங்க்ரிரேண்வாஸ்ரயம்‌ | 
வக்தவ்யம்‌ கிமஹோ சமீரண மஹாசார்யா: சமர்த்தா இதி || 


வேத பாஷ்யத்திற்கு ஸ்ரீமாதவ தீர்த்தரின்‌ ஸ்லோகம்‌ இது. 


ஸ்ரீமூலராம, திக்விஜயராம்‌, மூலசீதாதேவி சிலைகளுக்கு ஆவாஹன, விசர்ஜனங்கள்‌ இல்லை. 
அவை ஸ்வயம்‌ வியக்தமானவை. நித்ய சன்னிதானம்‌ உள்ளவை. சச்சிதானந்த விக்ரகங்கள்‌. 
ஆகவே, தாம்‌ தினமும்‌ ஆவாஹனம்‌ செய்வதற்கு ஒரு ராமர்‌ சிலையை நிர்மாணித்தார்‌. 


ஒரு நாள்‌ ஸ்ரீமத்வரே ஒரு சிலையை பூஜித்தார்‌. அதை ஸ்ரீவம்சராமன்‌ என்று அழைத்தார்‌. 
சம்ஸ்தானத்தின்‌ மூலபிரதிமைகளுடன்‌ இதையும்‌ சேர்த்தார்‌. வம்சராமன்‌, பெட்டியிலிருந்து தாவி 
வெளியில்‌ வந்துவிடுகிறான்‌ என்று காலை கட்டியிருக்கின்றனர்‌. வம்சராமனை இன்றும்‌ 
ஸ்ரீஉத்தராதி மடத்து பூஜாமண்டபத்தில்‌ காணலாம்‌. 


ஸ்ரீமாதவ தீர்த்தர்‌ 17 ஆண்டுகள்‌ ஹம்ஸபீடத்தை ஆண்டார்‌. தமக்குப்‌ பிறகு இந்த பீடத்திற்கு 
ஸ்ரீ அக்ஷோப்ய தீர்த்தரை நிர்மாணித்தார்‌. விக்ருத சம்வத்ஸரம்‌ பாத்ரபத அமாவாசையன்று பீமா 
நதிக்கரையில்‌ மண்ணூரில்‌ பிருந்தாவனஸ்தரானார்‌. 


ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்‌ 


ஸ்ரீமத்வரின்‌ நேரடி சிஷ்யர்‌. கர்னாடகத்தின்‌ புகழ்பெற்ற பண்டிதர்‌ - பரத்வாஜ கோத்திரத்தைச்‌ 
சேர்ந்த கோவிந்த சாஸ்திரிகள்‌. கோவாவிலிருந்து ஸ்ரீமத்வர்‌ கர்னாடகத்திற்கு வந்தபோது, அவரை 
சந்திக்க வந்தவர்‌ கோவிந்த சாஸ்திரிகள்‌ அவருடன்‌ வாதம்‌ புரிந்தார்‌. தம்‌ சந்தேகங்களுக்கு 
விடைகளைப்‌ பெற்றார்‌. ஸ்ரீமத்வரின்‌ சிஷ்யரானார்‌. 


கோவிந்தசாஸ்த்ரீ தம்‌ கத்வாசன்யாசம்‌ சமயாசத | 
தஸ்மைதத்வாது சன்யாஸம்‌ அக்ஷோப்யமுனிரித்யத || 
நாமதத்வா சதுர்ப்யோசெள சர்வான்‌ க்ரந்தானோப்யோதயத || 
-குருசர்யா 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


கண்வ தீர்த்தத்தில்‌, ரீஷோபனபட்டருடன்‌ இவரும்‌ சன்யாசம்‌ பெற்றார்‌. ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்‌ 
என்று பெயர்‌ பெற்றார்‌. ஸ்ரீமத்வரிடமிருந்து சகல சாஸ்திரங்களைக்‌ கற்றார்‌. ஸ்ரீமத்வரின்‌ 
அன்பிற்கு பாத்திரரானார்‌. 


விஜயநகரத்தின்‌ ராஜகுரு வித்யாரண்யர்‌. ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்‌ அவரை வாக்யார்த்தத்திற்கு 
அழைத்தார்‌. வித்யாரண்யரோ - நான்‌ ராஜகுரு. சிருங்கேரியின்‌ பீடாதிபதி' என்று சொல்லி வர 
மறுத்தார்‌. அக்ஷோப்யர்‌ உடனே சிந்தாமணி நரசிம்மரை உபாசனை செய்தார்‌. 
வாயுதேவரிடமிருந்து இரு சாலிகிராமங்கள்‌ அவருக்கு கிடைத்தன. அப்போது அங்கு பிள்ளை 
வரம்‌ வேண்டி வந்த இக்கேரி ராஜனுக்கு அவற்றில்‌ ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. மற்றொன்றை தமது 
மடத்திலேயே வைத்துக்‌ கொண்டார்‌. அடுத்த ஆண்டிற்குள்‌ அந்த ராஜனுக்கு வாரிசு 
உருவாயிற்று. ராஜன்‌, குருவான அக்ஷோப்ய தீர்த்தருக்கு கனகாபிஷேகம்‌ செய்தான்‌. அவரும்‌ 
ராஜகுருவானார்‌. 


அந்த ராஜன்‌, அக்ஷோப்ய தீர்த்தருக்கும்‌, வித்யாரண்யருக்கும்‌ வாக்யார்த்தத்தை ஏற்பாடு 
செய்தான்‌. ஹரிஹரனின்‌ மகன்‌ குமார கெம்பண்ண, அரச பிரதிநிதியாக முளுபாகலில்‌ 
இருந்தான்‌. வாதம்‌ சிருங்கேரியில்‌ வேண்டாம்‌. முளுபாகலில்‌ ஆகட்டும்‌ என்று அங்கு ஏற்பாடு 
செய்தான்‌. வேதாந்த்‌ தேசிகர்‌ (ராமானுஜ மதத்தின்‌ முக்கிய பண்டிதர்‌) இந்த வாதத்கிற்கு 
நடுவராக இருந்தார்‌. சபை தொடங்கியது. நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள்‌ வந்திருந்தனர்‌. 
தத்வமஸி என்னும்‌ வாக்கியத்தை விவாதித்தனர்‌. ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தரின்‌ வாக்‌ சாதுர்யம்‌, 
யுக்தி, ஆதாரங்கள்‌ ஆகியவற்றிக்கு முன்‌ வித்யாரண்யர்‌ பேச்சற்று போனார்‌. இந்த 
வாக்யார்த்தத்தைப்‌ பார்த்த வேதாந்த தேசிகர்‌ தமது முடிவினை அறிவித்தார்‌. 


அசினா தத்வமஸினா பரஜீவ ப்ரபேதினா | 
வித்யாரண்யம்‌ மஹாரண்யம்‌ அக்ஷோப்ய முனிரச்சினத்‌ || 


என்று எழுதி அனுப்பினார்‌. விஜயஸ்தம்பத்தின்‌ மேல்‌ இந்த ஸ்லோகத்தை எழுதி, அந்த 
ஸ்தம்பத்தை முளபாகிலில்‌ நட்டார்‌. இந்த விஷயம்‌ வேதாந்த தேசிகரின்‌ தமிழ்‌ மற்றும்‌ 
சம்ஸ்கிருத வாழ்க்கை சரிதத்தில்‌ எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே மத்வ மதத்தின்‌ அனைத்து 
காவியங்களிலும்‌ வந்திருக்கிறது. 


ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்‌, முளபாகிலில்‌ ஒரு பாறையில்‌ அங்காரத்தில்‌ நரசிம்ம தேவரை வரைந்து 
பூஜித்தார்‌. அங்கேயே நரசிம்மர்‌ அவருக்கு பிரத்யட்சமானார்‌. அந்த இடம்‌ நரசிம்ம தீர்த்தம்‌ என்று 
பெயர்‌ பெற்றது. அக்ஷோப்ய தீர்த்தர்‌ ஷிவமொக்க பிள்ளங்கிரியில்‌ ஹனுமந்தனின்‌ பிரதிமை 
ஒன்றை நிறுவினார்‌. மலகேட ரங்கண்ண, தாமண்ண அவர்களுக்கு வந்த பிரம்மஹத்யா 
தோஷத்தை நீக்கினார்‌. 


ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தரின்‌ மிகப்பெரிய சாதனை என்னவென்றால்‌, இந்த உலகிற்கு ஸ்ரீஜயதீர்த்தரை 
கொடுத்ததே. உலகத்தின்‌ மிகப்‌ புகழ்பெற்ற டீகாகாரரான :ஸ்ரீஜயதீர்த்தர்‌, ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தரின்‌ 
தவத்தின்‌ பலனே ஆவார்‌. ஸ்ரீஜயதீர்த்தரை இந்த ஹம்ஸ பீடத்தின்‌ உத்தராதிகாரியாக நியமித்து, 
ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்‌ மலகேட காகினி நதிக்கரையில்‌, மார்கசீர்ஷ கிருஷ்ணபக்ஷ பஞ்சமியன்று 
பிருந்தாவனஸ்தர்‌ ஆனார்‌. 


ஸ்ரீஜயதீர்த்தர்‌ 
மத்வமதத்திற்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்‌ ஸ்ரீஜயதீர்த்தர்‌. இவரின்‌ கிரந்தங்கள்‌ தத்வ 
பிரபஞ்சத்தின்‌ பரிபூர்ண ரூபங்களாகும்‌. 


ஹம்ஸபீடத்திற்கு, மத்வமதத்திற்கு, வித்வத்‌ உலகிற்கு புதிய பரிணாமத்தை பாய்ச்சியவர்‌ இவர்‌. 
த்வைத சித்தாந்தத்தை நிறுவுவதில்‌ ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடித்தவர்‌. மத்வ 
மதத்திற்கு ஸ்ரீஜயதீர்த்தர்‌ செய்த உதவியை யாராலும்‌ அளந்து பார்க்கமுடியாது. அவரின்‌ மத்வ 
நிஷ்டை, சித்தாந்த நிஷ்டைக்கு இணை இல்லை. ஒப்பற்ற கிரந்தமான ஸ்ரீமன்‌ நியாயசுதாவை 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


இயற்றியவர்‌. கடந்த 600 ஆண்டுகளாக, மத்வமதத்தின்‌ கிரந்த உலகம்‌ ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ 
கிருதிகளின்‌ வியாக்யானத்தை இயற்றி வளர்ந்திருக்கிறது. மத்வரின்‌ கிருதிகளுக்கு ஸ்ரீஜயதீர்த்தர்‌ 
ஒரு முறை டீகை எழுதியபிறகு வேறு யாரும்‌ எழுதவில்லை. ஸ்ரீபாதராஜர்‌, ஸ்ரீவியாசராஜர்‌, 
ஸ்ரீவாதிராஜர்‌, ஸ்ரீவிஜயீந்திரர்‌, ஸ்ரீரகூத்தமர்‌, ஸ்ரீவித்யாத்சர்‌, ஸ்ரீராகவேந்திர்‌ ஆகியோர்‌ 
ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ டீகைகளுக்கு டிப்பணிகள்‌ எழுதினர்‌. 


அதற்காகவே “எதுராரை நிமகெ சமராரை': என்றார்‌ வியாசராஜர்‌. ஸ்ரீவியாச-மத்வரின்‌ ஆழம்‌, 
அகலம்‌, ரகசியம்‌, சுவாரசியம்‌, சொற்களின்‌ பொருள்‌ ஆகியவற்றை விளக்கும்‌ தகுதி 
ஸ்ரீஜயதீர்த்தருக்கு மட்டுமே இருக்கிறது. ஸ்ரீஜயதீர்த்தர்‌ எழுதிய ஒவ்வொரு சொல்லிலும்‌, 
வாக்கியத்திலும்‌ பற்பல அர்த்தங்களை கண்டிருக்கின்றனர்‌ பல்வேறு யதிகள்‌ 7 ஞானிகள்‌. 
சாத்விகர்களின்‌ அறிவிற்கு, சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு அரியான பதில்‌ அளித்தவர்‌ 
ஸ்ரீஜயதீர்த்தர்‌. வேறு மதங்களில்‌ இருக்கும்‌ வேறுபாடுகள்‌, குறைகளை விளக்கியவர்‌. ஸ்ரீமத்வரின்‌ 
வாக்குகளுக்கு தகுந்த விளக்கங்களை அளித்தவர்‌. ஸ்ரீஜயதீர்த்தர்‌ காலத்தில்‌, மத்வமதமானது 
உலகத்தின்‌ மிகச்சிறந்த சித்தாந்தம்‌ எனப்பட்டது. அற்புதமான கிரந்தங்களை இயற்றியவர்‌. 
ஸ்ரீஜயதீர்த்தர்‌ விதைத்த சித்தாந்தத்தின்‌ விதை, இன்று வரை வேறு யாரும்‌ செய்யவில்லை. 


ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ ஆளுமை செய்த வேலையை, உலகத்தின்‌ எந்தவொரு மதத்திலும்‌ யாரும்‌ 
செய்ததில்லை. அதை நாம்‌ கண்டதில்லை. ஹம்ஸபீடத்தின்‌, உத்தராதி பரம்பரையின்‌, 
ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ பதில்‌ இன்றைக்கும்‌ சரியாகப்‌ புரிவதில்லை. இதை விஜயராயரின்‌ வாக்கில்‌ 
பார்க்கலாம்‌. 


ஸ்ரீவியாசமுனிய பாவகர்ப ஸ்ரீமதாசார்யரு பல்லரய்ய, வ்யாசசிஷ்யர பாவகர்ப ஜயமுனிராய 
பல்லரய்ய, லேசு ஜயார்யர பாவகர்ப விஜயீந்த்ரவாதிராஜரு பல்லரய்ய' என்கிறார்‌. ஸ்ரீவியாச 
மத்வரின்‌ கிரந்தங்களுக்கு வியாக்யானம்‌ எழுதுவதற்கு தேவையான தெய்வ-ஸ்வரூபம்‌, 
கல்வியறிவு, ஞானம்‌, தர்க்க அறிவு, ஆழமான கல்வி, மிகச்சிறந்த புத்தி, சுக்ஷ்ம த்ருஷ்டி, 
மொழிப்புலமை, நடை, ஹரிகுருபக்தி, அபாரமான தவம்‌, வைராக்கியம்‌, அனுபவம்‌, முயற்சி ஆகிய 
அனைத்தும்‌ ஸ்ரீஜயதீர்த்தரிடமே இருக்கிறது. முழுமையாக இருக்கின்றன. ஆகையாலேயே 
ஸ்ரீமத்வர்‌ இத்தகைய செயல்களை செய்ய ஸ்ரீஜயதீர்த்தருக்கு அருளினார்‌. 


பண்டரிபுரத்திற்கு அருகில்‌ மங்களவேத. அந்தப்‌ பகுதியின்‌ தலைநகரம்‌. அந்நாளைய பெரிய 
நகரம்‌. அங்கிருந்த ராஜர்‌ - தேஷ்பாண்டே அவர்கள்‌ சிறந்த வைஷ்ணவ பிராமணர்‌. விஸ்வாமித்ர 
கோத்திரம்‌. அங்கிருந்த தம்பதிகள்‌ - கேஷவ ரகுநாதர்‌ & ருக்மிணி பாய்‌. வைசாக சுத்த 
தசமியன்று அவர்களுக்கு பிறந்த ஆண்‌ மகனுக்கு நரசிம்ம ரகுநாத அல்லது தோண்டோ ரகுநாத 
என்று பெயரிட்டனர்‌. குழந்தை வளர வளர செய்யவேண்டிய சம்ஸ்காரங்களை செய்தனர்‌. 
இளவரசனைப்‌ போலவே வளர்த்தனர்‌. குதிரை ஏற்றம்‌, கத்திச்‌ சண்டை போன்ற வீர 
விளையாட்டுகள்‌ கற்றான்‌ ரகுநாதன்‌. வாலிப வயதில்‌ அவனுக்கு திருமணம்‌ செய்து வைத்தனர்‌. 
செல்வச்‌ செழிப்பான வாழ்க்கை. மலகேடவிலிருந்து மங்களவேதக்கு, குதிரையில்‌ ஏறி, 21 
வயதான தோண்டோ பந்த்‌ பயணம்‌ புறப்பட்டார்‌. நல்ல வெயில்‌. காட்டு வழிப்‌ பயணம்‌. பசி, 
தாகம்‌ என அனைவருக்கும்‌ ஏற்பட்டது. குதிரைகளும்‌ களைத்தன. 


அங்கு ஒரு ஆற்றினைக்‌ கண்டனர்‌. நீர்‌ குடிக்க வேண்டி குதிரையில்‌ அமர்ந்தே ஆற்றில்‌ 
இறங்கினார்‌. குதுரையில்‌ அமர்ந்தே நீர்‌ குடித்தார்‌. குதிரையும்‌ நீர்‌ குடித்தது. அந்த நதிக்கரையில்‌ 
ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தர்‌ இந்தக்‌ காட்சியைக்‌ கண்டார்‌. 'கிம்பஷு: பூர்வ தேஹே?' முற்பிறவியில்‌ நீ 
பசுவாக இருந்தாயா? என்று கேட்டார்‌. இந்தக்‌ கேள்வி தோண்டோ பந்தின்‌ மனதை தாக்கியது. 
முற்பிறவியின்‌ நினைவுகள்‌ அவனுக்கு வந்தன. இந்திரதேவன்‌ முன்னர்‌ வாலியாகி பின்னர்‌ 
அர்ஜுனனாகி ஹரிசேவை செய்தார்‌. பின்னர்‌ மத்வரின்‌ காலத்தில்‌ எருதாகி அவரின்‌ 
கிரந்தங்களை சுமந்து திரிந்தார்‌. மத்வரின்‌ சேவையை செய்தார்‌. அதன்‌ பலனே தற்போது 
இளவரசனாக பிறப்பு. இந்த நினைவுகள்‌ தோண்டோ பந்திற்கு தெரிய வந்தது. உடனடியாக 
மாற்றம்‌ வந்தது. வைதிக வேடம்‌ ஏற்றார்‌. ஸ்ரீஅக்ஷோப்யரின்‌ காலில்‌ விழுந்தார்‌. “புதிய 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பிறவியைக்‌ கொடுத்தீர்‌. எனக்கு சன்யாசம்‌ கொடுங்கள்‌. சாதனைக்கான வழியைக்‌ காட்டுங்கள்‌ 
என்று கெஞ்சினார்‌. 


அதற்கு அக்ஷோப்யதீர்த்தர்‌ 'ரகுநாதா, 21 வயதான வாலிபனான உனக்கு சன்யாசம்‌ வழங்கினால்‌ 
உன்‌ தந்தை என்னை திட்டுவார்‌ என்றார்‌. இல்லை குருகளே. என்‌ தந்தையிடம்‌ நான்‌ 
விளக்குகிறேன்‌ என்றார்‌ தோண்டோ. சன்யாசம்‌ பெற்றார்‌. ஸ்ரீஜயதீர்த்தர்‌ என்று பெயர்‌ பெற்றார்‌. 
இதைக்‌ கேட்ட கேஷவ ரகுநாதர்‌ கோபம்‌ கொண்டார்‌. உடனடியாக சந்த்யாவளிக்கு வந்தார்‌. 
ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தரை திட்டினார்‌. ஜயதீர்த்தரை தன்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ சென்றார்‌. ஒரு 
ஒரமாக அமர்ந்திருந்த ஜயதீர்த்தரின்‌ வடிவில்‌ சேஷதேவர்‌ தெரிந்தார்‌. அபாரமான தேஜஸ்‌. 
இதைக்‌ கண்ட பெற்றோர்‌, உறவினர்‌ பயந்தனர்‌. ஸ்ரீஜயதீர்த்தரை மறுபடி அக்ஷோப்ய தீர்த்தரிடம்‌ 
அனுப்பினர்‌. சந்த்யாவளியின்‌ துர்காதேவியைக்‌ குறித்து ஸ்ரீஜயதீர்த்தர்‌ தவம்‌ செய்தார்‌. 
துர்காதேவியிடமிருந்து எழுதுகோல்‌, பழங்களை வரமாகப்‌ பெற்றார்‌. குருகளான அக்ஷோப்ய 
தீர்த்தரிடமிருந்து அனைத்து சாஸ்திர அத்யயனங்களை கற்றார்‌. குருகள்‌ பிருந்தாவன பிரவேசம்‌ 
செய்தபிறகு ஸ்ரீஜயதீர்த்தர்‌ மலகேட வந்தார்‌. அங்கிருந்த குகையில்‌ அமர்ந்து தொடர்ந்து படித்து, 
தவம்‌ இயற்றி வந்தார்‌. 


ஸ்ரீமன்நியாயசுதா, தத்வபிரகாசிகா, விஷ்ணு தத்வ நிர்ணய டீகா, தசபிரகரண டீகா, கீதாபிரமேயதி 
டீகா, நியாய தீபிகா, பிரமாண பத்ததி, வாதாவளி முதலான மொத்தம்‌ 21 கிரந்தங்களை 
இயற்றினார்‌. சுற்றுப்பயணம்‌ மேற்கொண்டார்‌. ஹம்ஸபீடத்தின்‌ முக்கிய வேலைகளான 
வியாக்யானம்‌ எழுதுவது, சித்தாந்த பிரசாரம்‌ ஆகியவற்றை மேற்கொண்டார்‌. வெறும்‌ 42 
ஆண்டுகள்‌ இந்த உலகில்‌ வாழ்ந்தார்‌. காசியில்‌ அனைத்து பண்டிதர்களின்‌ முன்னிலையில்‌ 
ஸ்ரீவித்யாதிராஜரை ஹம்ஸப்டத்தில்‌ அமர்த்தினார்‌. 


விபவ சம்வத்சரம்‌ (1388) ஆஷாட கிருஷ்ண பஞ்சமியன்று மலகேடவில்‌ பிருந்தாவனஸ்தரானார்‌. 
ஸ்ரீஅக்ஷோப்ய தீர்த்தரின்‌ பிருந்தாவனத்திற்கு அருகிலேயே இவரும்‌ அமர்ந்தார்‌. இன்றைக்கும்‌ 
மலகேட, மாத்வர்களின்‌ காசியாக கருதப்படுகிறது. மூலபிருந்தாவங்களின்‌ மகா சன்னிதானமாக 
இருக்கிறது. 


ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ இன்னொரு சிஷ்யர்‌ ஸ்ரீவியாசதீர்த்தர்‌. பல உபநிஷத்கள்‌, தாத்பர்ய நிர்ணயாதி பல 
கிரந்தங்களுக்கு வியாக்யானம்‌ எழுதினார்‌. மொத்த மாத்வ சமூகமே ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ 
கிருதிகளைப்‌ படித்து மேம்பட்டிருக்கின்றனர்‌. பற்பல தாத்விக சந்தேகங்களுக்கு பதிலைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. “சுதா அத்யயன, சுதாமங்கள' இதுவே ஆத்திகர்களின்‌ குறிக்கோளாக 
இருக்கிறது. இவரே ஜயதீர்த்தர்‌. 


ஸ்ரீவித்யாதிராஜ தீர்த்தர்‌ 


ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ சிஷ்யர்‌. அவருக்குப்‌ பின்‌ ஹம்ஸபீடத்தில்‌ அமர்ந்தவர்‌. படகு நாட்டின்‌ ஸ்ரீ 
நரசிம்ம கிருஷ்ணபட்டாரகர்‌ மிகப்பெரிய பண்டிதர்‌. ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ வித்யாசிஷ்யர்‌. அவரிடம்‌ 
அனைத்து சாஸ்திரங்களையும்‌ கற்றவர்‌. பல வியாக்யானங்களை இயற்றினார்‌. 
ஸ்ரீஜயதீர்த்தருடன்‌ பயணம்‌ செய்தவர்‌. ஸ்ரீமடம்‌ பிரயாகைக்கு வந்தது. த்ரிவேணி சங்கமம்‌, பிரபவ 
சம்வத்ஸரம்‌, சைத்ர பெளர்ணமியன்று நரசிம்ம கிருஷ்ணருக்கு ஸ்ரீஜயதீர்த்தர்‌ சன்யாசம்‌ 
வழங்கினார்‌. ஸ்ரீவித்யாதிராஜ தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. உபதேசம்‌ வழங்கினார்‌. 


ப்ரவர வத்ஸரே சைத்ரமாஸே பெளர்ணிமாயாம்‌ ஜயராஜ முனீஷ்வர: | ந்ருசிம்ஹ சாஸ்த்ரீணாம்‌ 
ப்ருஹ்மசர்யாஸ்ரம கதம்‌ சன்யஸ்ய சகலாவித்யா நிகத்யச தத:பரம்‌ | வித்யாதீராஜேத்யபிதாம்‌ 
விதாய குருசேகர: '- குருசர்யா 32. 


ஸ்ரீவித்யாதிராஜர்‌, பகவத்கீதை மற்றும்‌ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு உரை எழுதியிருக்கிறார்‌. 
அவை அச்சிடப்பட்டு வெளிவந்திருக்கின்றன. ஸ்ரீவித்யாதிராஜர்‌ இந்த ஹம்ஸபீடத்தில்‌ 24 
ஆண்டுகள்‌ அமர்ந்திருக்கிறார்‌. இவர்‌ முதலில்‌ ஸ்ரீராஜேந்திர தீர்த்தருக்கு ஆசிரமம்‌ வழங்கினார்‌. 
ஸ்ரீராஜேந்திர தீர்த்தரும்‌ மிகச்சிறந்த பண்டிதர்‌. இவர்‌ வட இந்தியாவிலேயே பெரும்பாலும்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பயணம்‌ மேற்கொண்டிருந்தார்‌. அங்கு வைஷ்ணவ தர்மத்தை பிரசாரம்‌ செய்திருந்தார்‌. 
ஸ்ரீராஜேந்திர தீர்த்தரின்‌ முயற்சியிலேயே, மாத்வ கெளடிய சம்பிரதாயம்‌ எனப்படும்‌ 
சைதன்யபிரபுகளின்‌ ஸ்ரீகிருஷ்ண பக்தி பரம்பரை துவங்கியது. 


ஒருமுறை ஸ்ரீவித்யாதிராஜர்‌, பண்டரிபுரத்தில்‌ சாதுர்மாதத்திற்கு அமர்ந்திருந்தார்‌. சந்திரபாகா 
நதிக்கரையிலேயே ஸ்ரீமூலராமனின்‌ பூஜை நடைபெற்றது. அனைவரும்‌ பூஜையை பார்த்துக்‌ 
கொண்டிருந்தபோதே, அந்த நதியிலிருந்து சாட்சாத்‌ கங்காதேவி தரிசனம்‌ அளித்தாள்‌. 


சர்வே: ஸ்ரீபாத மாஹாத்ம்யாத்‌ கங்கா த்ருஷ்டிபதம்‌ கதா | 
-பூர்ணபோத குருவம்ச கல்பதரு 7-5 


சர்வபூஷண சம்யுக்தா கங்கா மூர்த்திமதே ததா || 
-குருசர்யா 18 


ஸ்ரீகங்காதேவி சம்ஸ்தானத்தின்‌ சச்சிதானந்த மூர்த்திகளை தரிசனம்‌ செய்து பின்னர்‌ மறுபடி 
தன்னிடம்‌ திரும்பினாள்‌. இத்தகைய பல மகிமைகளை புரிந்தவர்‌ ஸ்ரீவித்யாதிராஜர்‌. 


ஸ்ரீவித்பாதிராஜர்‌ ஜகன்னாதபுரிக்கு வந்தார்‌. தம்‌ சிஷ்யரான ராஜேந்திர தீர்த்தருக்கு சொல்லி 
அனுப்பினார்‌. அவரோ வெகு தூரத்தில்‌ இருந்தார்‌. பல காரணங்களினால்‌ வர இயலவில்லை. 
அப்போது வித்யாதிராஜர்‌ தமது இன்னொரு சிஷ்யரான, சிறந்த பண்டிதரான 
வாசுதேவாசார்யருக்கு ஆசிரமம்‌ வழங்கி, கவீந்திர தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. ஹம்ஸபீடத்தின்‌, 
உத்தராதி மடத்தின்‌, உத்தராதிகாரிகளாக செய்தார்‌. 


ஸ்ரீவித்யாதிராஜ தீர்த்தர்‌ வைசாக சுத்த த்ருதியா அன்று ஜகன்னாதபுரியில்‌ 
பிருந்தாவனஸ்தரானார்‌. 


ஸ்ரீகவீந்திர தீர்த்தர்‌ 

வாசுதேவாசார்யர்‌ மிகச்‌ சிறந்த பண்டிதர்‌. இவருக்கு விஷ்ணுதாசாசார்யர்‌ என்று இன்னொரு 
பெயரும்‌ இருந்தது. இவரது புகழ்பெற்ற கிருதி - வாதரத்னாவளி. ஸ்ரீமத்வரிலிருந்து எட்டாம்‌ 
யதிகள்‌ இவர்‌. 7 ஆண்டுகள்‌ ஹம்ஸப்டத்தில்‌ அமர்ந்திருந்தவர்‌. ஸ்ரீவித்யாதிராஜர்‌, 
ஜகன்னாதபுரியில்‌ இவருக்கு கவீந்திர தீர்த்தர்‌ என்று பெயரிட்டு ஆசிரமம்‌ அளித்தார்‌. ஸ்ரீகவீந்திர 
தீர்த்தரின்‌ தவம்‌, ஆளுமை, பாண்டித்யம்‌ ஆகியவை மிகவும்‌ அற்புதமானவை. ஆகையாலேயே, 
ராஜேந்திர தீர்த்தர்‌ போன்ற யதிகள்‌ இவரை கெளரவித்தனர்‌. இவரே மூல பீடத்தின்‌ உத்தராதிகாரி 
என்று ஆதரித்தார்‌. இவரின்‌ வாதரத்னாவளி கிரந்தத்தை, ஸ்ரீவியாசராயர்‌ தமது கிரந்தங்களில்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. இப்படி இவர்‌ அனைவரும்‌ போற்றத்தக்க கிரந்தகாரராக இருந்தார்‌. 


ஸ்ரீகவீந்திரர்‌ அடுத்து ரகுநாதாசார்யர்‌ என்னும்‌ ஞானிக்கு ஆசிரமம்‌ வழங்கினார்‌. அவருக்கு வாகீச 
தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. 


சைத்ர சுத்த நவமியன்று நவவிருந்தாவன ஆனெகொந்தியில்‌ பரமகுருவான ஸ்ரீபத்பனாப 
தீர்த்தரின்‌ பிருந்தாவனத்து அருகிலேயே இவரும்‌ பிருந்தாவனஸ்தரானார்‌. 


ஸ்ரீவாக்ச தீர்த்தர்‌ 
ஸ்ரீகவீந்திர தீர்த்தரிடம்‌ படித்த பெரிய பண்டிதர்‌ - ரகுநாதாசார்யர்‌. அனைத்து சாஸ்திரங்களையும்‌ 
கற்றவர்‌. 


வாகீஷம்‌ சிந்தயே நித்யம்‌ வாகீஷ சத்ருஷம்‌ குரும்‌ | 
வாகீஷ ஸ்ரீபாரதீஷ வாகீஷ ஸ்ரீஷ பாவத: || 
-ஸ்ரீசத்யாபினவ தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


இவரின்‌ பாண்டித்யம்‌, ஆளுமை, பக்திக்கு மெச்சி, ஈஷ்வர நாம சம்வத்ஸரம்‌, விஜயதசமியன்று, 
ரகுநாதாசார்யருக்கு சன்யாசம்‌ வழங்கி, வாகீஷ தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. மகாராஷ்டிரா, 
கர்னாடகா, ஆந்திரா பகுதிகளில்‌ அதிகமாக பயணம்‌ செய்தார்‌. வைஷ்ணவ மதத்தை அனைத்து 
இடங்களிலும்‌ பரப்பினார்‌. 


சக்ரே சஞ்சரணம்‌ மஹ்யாம்‌ அவனீசுர பூஜித: ||-குருசர்யா 


பல அரசர்களால்‌ கெளரவிக்கப்பட்டவர்‌ இவர்‌. இவரின்‌ காலத்தில்‌ மடமானது ஒரு 
பல்கலைக்கழகம்‌ போலிருந்தது. நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள்‌ மடத்தில்‌ இருந்தனர்‌. சித்ரபானு 
சம்வத்சரத்தில்‌ தமது வித்யாசிஷ்யரான, மடத்தில்‌ ஆசிரியராக இருந்த மாதவ சாஸ்திரிகளுக்கு 
சன்யாசம்‌ வழங்கினார்‌. ஸ்ரீராமசந்திர தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. தமது குருகளான ஸ்ரீகவீந்திர 
தீர்த்தரின்‌ சன்னிதானத்தில்‌ (நவபிருந்தாவன) ஆனெகொந்தியில்‌ இவரும்‌ 
பிருந்தாவனஸ்தரானார்‌. 


ஸ்ரீராமசந்திர தீர்த்தர்‌ 


இவர்‌ ஸ்ரீவாகீச தீர்த்தரின்‌ வித்யாசிஷ்யர்‌. ஸ்ரீமடத்தில்‌ மாணவர்களுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கும்‌ ஆசிரியராக இருந்தார்‌. மிகச்சிறந்த பண்டிதர்‌. வாதங்களில்‌ விற்பன்னர்‌. 
வாக்யார்த்தங்களில்‌ சிறந்தவர்‌. நியாயசுதா கிரந்தம்‌ அப்படியே மனப்பாடமாக இருந்தது. 
ஸ்ரீரங்கபட்டணத்தில்‌ காசினாத சாஸ்திரிகளுடன்‌ வாதம்‌ செய்து அவரை வென்றவர்‌. இந்த 
சம்பவத்தை அந்த அரசன்‌ தன்‌ கல்வெட்டில்‌ தெரிவித்திருக்கிறான்‌. 


ஸ்ரீராமசந்திர தீர்த்தர்‌ பல இடங்களுக்கு பயணம்‌ செய்திருக்கிறார்‌. அவரது சிஷ்யர்‌ நரசிம்ம 
பட்டர்‌. மிகச்சிறந்த பண்டிதர்‌. அவரை ரகுநாத பட்டர்‌ என்று அழைத்தனர்‌. அவருக்கு ஆசிரமம்‌ 
வழங்கி, விபுதேந்திர தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. பின்‌ அவர்‌ வடஇந்தியாவில்‌ பயணத்தை 
துவக்கினார்‌. இங்கு ராமசந்திர தீர்த்தரின்‌ உடல்‌ நலம்‌ சரியானபிறகு, இவர்‌ ராஜமகேந்திரி, 
விஜயவாடாவில்‌ பயணம்‌ செய்து யரகோளவிற்கு வந்தார்‌. பின்‌ மீண்டும்‌ அவரின்‌ நலன்‌ 
பாதிக்கப்பட்டது. அப்போது சிஷ்யரான விபுதேந்திர தீர்த்தரை திரும்பி வருமாறு செய்தி 
அனுப்பினார்‌. அவரோ காசியில்‌ இருந்தார்‌. பல முறை சொல்லி அனுப்பியும்‌ அவரால்‌ 
வரமுடியவில்லை. 


அதற்காக தமது உத்தராதிகாரிகளாக இன்னொருவரை தேர்ந்தெடுத்தார்‌. தமது வித்யா சிஷ்யரும்‌, 
பண்டிதருமான கிருஷ்ணாசார்யருக்கு சன்யாசம்‌ வழங்கினார்‌. அவருக்கு வித்யாநிதி தீர்த்தர்‌ 
என்று பெயரிட்டார்‌. ஸ்ரீவிபுதேந்திரர்‌, ஸ்ரீவித்யாநிதி தீர்த்தர்‌ இருவரும்‌ இவரது சிஷ்யர்களே. தாம்‌ 
பிருந்தாவன பிரவேசம்‌ செய்த ஆறு மாதங்களில்‌ ஸ்ரீவிபுதேந்திரர்‌ திரும்பி வந்தால்‌ அவருக்கு 
மகாசம்ஸ்தானத்தின்‌ ஸ்ரீமூலராம, திக்விஜய ராமன்‌ முதலான அனைத்து பிரதிமைகளையும்‌ 
கொடுக்குமாறு கூறினார்‌. அதுவரை இந்த ஹம்ஸபீடத்தில்‌ ஸ்ரீவித்யாநிதி தீர்த்தரே அமர்ந்து 
மூலராமனின்‌ சேவையை செய்யவேண்டும்‌ என்று கூறினார்‌. யரகொளவில்‌ மகாசம்ஸ்தானத்தின்‌ 
முக்கிய பிரதிமைகளை ஊரின்‌ முக்கியஸ்தரும்‌ சிஷ்யருமான தர்மண்ணரின்‌ விட்டில்‌ வைத்தார்‌. 
இந்த விஷயங்களை ஒரு ஆவணத்தில்‌ பதிவு செய்து, ஸ்ரீராமசந்திர தீர்த்தர்‌ யரகொளவில்‌ 
பிருந்தாவனஸ்தரானார்‌. 


ஸ்ரீவித்யாநிதிகளும்‌ ஊரின்‌ முக்யஸ்தர்களும்‌ ஆறு மாதங்கள்‌ வரை காத்திருந்தனர்‌. ஆனால்‌ 
விபுதேந்திரரோ வரவேயில்லை. இறுதியில்‌ ஊர்‌ மக்கள்‌ வித்யாநிதிகளையே வேண்டினர்‌. “ஆறு 
மாதங்கள்‌ ஆகிவிட்டன. அவரோ வரவேயில்லை. குருகளின்‌ ஆணைப்படி நீங்களே 
சம்ஸ்தானத்தின்‌ உத்தராகிகாரிகளாகி மகாபூஜைகளை செய்யுங்கள்‌' என்றனர்‌. அம்மக்களின்‌ 
வேண்டுகோளின்படி ஸ்ரீவித்யாநிதிகள்‌ பூஜைக்கு தயாரானார்‌. அதற்குள்‌ ஸ்ரீவிபுதேந்திரர்‌ 
வந்துவிட்டார்‌. 


ஊர்மக்கள்‌ பயந்தனர்‌. இருவரிடமும்‌ வேண்டினர்‌. முதலில்‌ ஸ்ரீவிபுதேந்திரர்‌ வந்து பூமியில்‌ 
புதைக்கப்பட்ட விக்கிரங்களை வணங்கட்டும்‌. பிறகு ஸ்ரீவித்யாநிதிகள்‌ வணங்கட்டும்‌. யாரின்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வேண்டுகோளுகு செவிசாய்த்து மூலராமன்‌ பூமியிலிருந்து மேலே வருகிறானோ, அவர்களே 
அவன்‌ பூஜையை செய்யலாம்‌ என்று கூறினர்‌. இருவரும்‌ இதற்கு ஒப்புக்கொண்டனர்‌. முதலில்‌ 
ஸ்ரீவிபுதேந்திர்‌ வணங்கினார்‌. ஆனால்‌, ஸ்ரீராமனோ மேலே வரும்‌ சந்தர்ப்பம்‌ வரவேயில்லை. 
பின்னர்‌ ஸ்ரீவித்யாநிதிகள்‌ வணங்கினார்‌. பஞ்சம ஸ்கந்தத்தை பாராயணம்‌ செய்து அவர்‌ வணங்க, 
ஸ்ரீஹரியின்‌ அருள்‌, விருப்பத்தின்படி அனைவரும்‌ பார்த்திருக்கும்போதே, சம்ஸ்தானத்து 
தேவருபெட்டி பூமியிலிருந்து மேலே வந்தது. 


இதைக்கண்ட ஸ்ரீவிபுதேந்திரர்‌ இதுவே ஸ்ரீஹரியின்‌ விருப்பம்‌ என்றார்‌. அங்கிருந்து புறப்பட்டார்‌. 
இரு யதிகளும்‌ தங்களின்‌ பூர்வாசிரமத்தில்‌ உறவினர்‌ என்று பல ஆதாரங்கள்‌ சொல்கின்றன. 
ஆகவே அவர்களில்‌ அன்பு, பாசம்‌, நட்பு இருந்தது. பின்னர்‌ விபுதேந்திரரின்‌ பரம்பரை 
அவரிடமிருந்து துவங்கியது. இதை ஸ்ரீவாதிராஜர்‌ விபுதேந்திரராதிரேவச' என்று திதிநிர்ணய 
கிரந்தத்தில்‌ அவரிடமிருந்து துவங்கிய பரம்பரையை குறிப்பிடுகிறார்‌. அதே பரம்பரையில்‌ 
ஸ்ரீராகவேந்திர ஸ்வாமிகளும்‌ பின்னர்‌ வருகிறார்‌. அன்றிலிருந்து இது ராகவேந்திர மடம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. விபுதேந்திரர்‌ கும்பகோணத்தில்‌ வசித்திருந்தார்‌. ஸ்ரீவித்யாநிதி தீர்த்தர்‌, 
ஹம்ஸனின்‌ மூலபீடமான, ஸ்ரீமத்வரின்‌ மூலமகா சம்ஸ்தான ஸ்ரீஉத்தராதி மடாதிபதியாக 
தொடர்ந்தார்‌. 


பின்னர்‌ ராமசந்திர தீர்த்தர்‌ 29 ஆண்டுகள்‌ இந்த பீடத்தில்‌ அமர்ந்து ஸ்ர்மூலராமனை பூஜித்து, 
வைசாக சுத்த சஷ்டியன்று யரகோளவில்‌ பிருந்தாவனஸ்தர்‌ ஆனார்‌. 


ஸ்ரீவித்யாநிதி தீர்த்தர்‌ 


ஸ்ரீராமசந்திர தீர்த்தரிடமிருந்து ஆசிரமம்‌ பெற்று அவருக்குப்‌ பிறகு பீடத்தில்‌ அமர்ந்த 
ஸ்ரீவித்யாநிதி தீர்த்தர்‌, இந்தியா முழுவதும்‌ பயணம்‌ செய்து தர்ம பிரசாரம்‌ செய்தார்‌. அவரது 
கல்வியறிவு, திறன்‌, பக்தி, தகுதி ஆகியவை அபாரமாக இருந்தன. வித்யாநிதிகள்‌ சிம்மாசலத்தில்‌ 
சில நாட்கள்‌ தங்கியிருந்து அங்கிருந்த நரசிம்மனுக்கு சேவை செய்திருந்தார்‌. அங்கிருந்து 
கோதாவரி நதிதீரத்தில்‌ பயணித்து, தர்மபுரிக்கு வந்தார்‌. அங்கிருந்து விஜயநகரத்துக்கு வந்தார்‌. 
அங்கு மகாராஜாவுக்கு வாரிசு உண்டாகுமாறு ஆசிர்வதித்தார்‌. அவரது அருளுக்கு மகிழ்ந்த 
ராஜன்‌, ராய்ச்சூர்‌ மாவட்டத்தில்‌ பல கிராமங்களை உத்தராதி மடத்திற்கு எழுதிக்‌ கொடுத்தார்‌. 
தவம்‌, வைராக்கியம்‌, பக்தி ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்‌ ஸ்ரீவித்யாநிதி தீர்த்தர்‌. 
இவரது நீண்ட பயணத்தின்‌ காரணமாக, ஸ்ரீமடத்து சிஷ்யர்கள்‌ பெருகினர்‌. 


தன்‌ இறுகிக்காலத்தை யரகோளவில்‌ கழித்தார்‌. பாட பிரவசன தவத்திற்கு முழு நேரமும்‌ 
செலவழித்தார்‌. தன்‌ சிஷ்யரான, அனைத்து சாஸ்திரங்களையும்‌ கற்றவரான ஸ்ரீவிஷ்ணு 
சாஸ்திரிகளுக்கு சன்யாசம்‌ வழங்கி, ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. ரக்தாக்ஷி ஆண்டு 
கார்த்திக பகுள சதுர்த்தியன்று பரகொளவில்‌ பிருந்தாவனஸ்தரானார்‌. 


ஸ்ரீவித்பாறிதிகள்‌ மண்ணூருக்கு வந்திருந்தார்‌. பீமா நதிக்கரையில்‌ ஸ்ரீமாதவ தீர்த்தரின்‌ 
சன்னிதானம்‌. அங்கு அவருக்கு ஒரு கனவு வந்தது. ஸ்ரீகேசவன்‌ அவரது கனவில்‌ தோன்றி, அந்த 
நதிக்கரையில்‌ தான்‌ புதைந்திருப்பதாக சொல்ல, ஊர்‌ மக்கள்‌ அனைவருடனும்‌ அங்கு சென்று 
தோண்டிப்‌ பார்த்தால்‌, ஒரு அழகிய கேசவ விக்ரகம்‌. மிகவும்‌ விமரிசையாக அந்த கேசவனை 
அங்கேயே பிரதிஷ்டை செய்தனர்‌. அதுவே மண்ணூரின்‌ சென்னகேசவன்‌. வித்யாநிதிகள்‌ நிறுவிய 
விக்ரகம்‌. 


ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ 


அன்றைய ஆன்மிக சாஸ்திர உலகத்திலேயே ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ மிகவும்‌ தலைசிறந்த 
பண்டிதராக இருந்தார்‌. அனைத்து சாஸ்திரங்களையும்‌ படித்தவர்‌. இவரிடம்‌ 300க்கும்‌ அதிகமான 
சன்யாசிகள்‌ சாஸ்திர பாடங்களை படித்து வந்தனர்‌. ஒருமுறை ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌, துங்கபத்ரா 
நதிதீரத்தில்‌ சம்ஸ்தான பூஜை செய்துகொண்டிருந்தார்‌. ஸ்ரீமடத்தில்‌ இருந்த ஜந்து வேதவியாச 
முஷ்டிகளில்‌ ஒன்று அவர்‌ கைதவறி ஆற்றில்‌ விழுந்தது. ஆற்றில்‌ தண்ணீர்‌ பிரவாகம்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஓடிக்கொண்டிருந்தது. அதில்‌ இறங்கி தேடியதில்‌ அந்த வியாசமுஷ்டி கிடைக்கவில்லை. 
அன்றைய பூஜையை முடித்தார்‌. 


அன்றிரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதில்‌ வேதவியாசர்‌ கூர்மரூபியாக தான்‌ வருவதாக 
கூறினார்‌. அவர்‌ கூறிய இடத்தில்‌ (ஆற்றில்‌) தேடியபோது, கூர்மரூப சாலிகிராமங்கள்‌ பல 
கிடைத்தன. கனவில்‌ சொல்லியதுபோல, அனைத்து கூர்மரூப வியாசமுஷ்டிகளுக்கும்‌ 
பாலபிஷேகம்‌ செய்தார்‌. அப்படி செய்யும்போது, எந்த சாலிகிராமம்‌ ஆடுகிறதோ (திரும்புகிறதோ) 
அதுவே வியாசமுஷ்டி என்று வியாசர்‌ சொல்லியிருந்தார்‌. அதன்படியே ஒன்று மட்டும்‌ ஆட, 
மற்றவற்றை ஆற்றிலேயே விட்டார்‌. இன்றைக்கும்‌ அந்த கூர்மரூபி வியாசமுஷ்டி, பூஜையில்‌ 
அபிஷேகத்தின்போது ஆடுவதைக்‌ காணலாம்‌. 


ஒருமுறை ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ ஜபம்‌ செய்துகொண்டிருந்தபோது ஒரு பெண்‌ வந்து அவரை 
வணங்கினாள்‌. கண்களை மூடியிருந்த குருகள்‌ - சுமங்கலிபவ - என்று ஆசிர்வதித்தார்‌. இவரின்‌ 
ஆசியைப்‌ போல, இறந்திருந்த அவளது கணவன்‌ உயிர்பிழைத்தான்‌. 


பிரஷாந்தகாந்தா கில காசனாங்கனா யதாஷிஷா ஜீவித பத்ருகாபவத்‌ || 


கொப்பர க்ஷேத்திரத்தில்‌ ஸ்ரீரகுநாதர்‌ தங்கியிருந்தார்‌. அங்கு ஸ்ரீவிபுதேந்திரர்‌ தமது 
வித்யாசிஷ்யரான லட்சுமி நாராயணயதிகளை அழைத்து வந்தார்‌. அவர்‌, ஸ்ரீரகுநாதருக்கு எதிரில்‌ 
அமர்ந்து சாஸ்திர அத்யயனம்‌ செய்தபோது, ஸ்ரீரகுநாதர்‌ மிகவும்‌ மகிழ்ந்து அவருக்கு 'ஸ்ரீபாதராஜர்‌' 
என்னும்‌ விருதினைக்‌ கொடுத்தார்‌. நீங்களே ஸ்ரீபாதராஜர்‌. எப்போதும்‌ ராஜரைப்‌ போல 
திகழ்வீர்கள்‌ என்றார்‌. இதே விருது அவருக்கு உலகத்தில்‌ அழைக்கப்படும்‌ பெயராயிற்று. 
ஸ்ரீரகுநாத தீர்த்தரின்‌ பூஜா வைபவத்தை ஸ்ரீபுரந்தரதாசர்‌ அழகாக பாடியிருக்கிறார்‌. 


ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌, ஸ்ரீராமனை தொட்டிலில்‌ படுக்கவைத்து தொட்டில்‌ பூஜை செய்தபோது, 
ஸ்ரீபாதராஜரும்‌ 'தூகிரோராயன' என்னும்‌ புகழ்பெற்ற பாடலை பாடினார்‌. ஸ்ரீபாதராஜர்‌, முளபாகிலில்‌ 
பாடம்‌ படித்துக்‌ கொண்டிருந்தபோது ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌, பரந்தாம யாத்திரை செய்தார்‌. அவரைப்‌ 
பார்த்து ஸ்ரீபாதராஜர்‌ வணங்கினார்‌. ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ அவர்‌ மேல்‌ புஷ்பவ்ருஷ்டி செய்தார்‌. அந்த 
இடம்‌ இன்றைக்கும்‌ முளபாகிலில்‌ காணக்கூடியதாக இருக்கிறது. 


அனைத்து மடத்து யதிகளும்‌ ஸ்ரீரகுநாத தீர்த்தரை வணங்கி, மரியாதை செலுத்தியது, அவரது 
ஆளுமை, பாண்டித்யம்‌, பரம்பரை ஆகியவற்றை தெளிவாக எடுத்துக்‌ காட்டுகிறது. அவர்‌ 
ஸ்ரீவியாசராயருக்கும்‌ விசேஷ அருள்‌, ஆசி புரிந்தவர்‌. இவர்‌ சென்ற இடங்களிலெல்லாம்‌ 
வித்வத்சபை நடைபெற்று வந்தது. ஜம்பது ஆண்டுகள்‌ கால்நடையிலேயே பாரதம்‌ முழுக்க சுற்றி 
வந்தார்‌ இந்த மகான்‌. 


ஷார்வரி ஆண்டு மார்கசிர கிருஷ்ண பிரதமையன்று மலகேடவில்‌ ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ 
பிருந்தாவனத்தில்‌ அருகிலேயே பிருந்தாவனஸ்தரானார்‌ இவர்‌. 


ஸ்ரீரகுவர்ய தீர்த்தர்‌ 


ஸ்ரீராமசந்திர சாஸ்திரிகள்‌ மகா பண்டிதர்‌. ஸ்ரீரகுநாத தீர்த்தரிடம்‌ கல்வி கற்று, சன்யாசம்‌ பெற்று, 
அவரைத்‌ தொடர்ந்து ஹம்ஸபீடத்திற்கு வந்தார்‌ எனில்‌, அவரது பாண்டித்யம்‌, கல்வியறிவு 
ஆகியவற்றை புரிந்துகொள்ளலாம்‌. இவர்‌ மண்ணூருக்கு வந்தார்‌. சாஸ்திர செல்வங்களைப்‌ 
போலவே, ஸ்ரீமடத்தில்‌ சமூக செல்வங்களும்‌ அதிகமாக இருந்த காலம்‌. இதைக்‌ கண்ட 
இஸ்லாமிய படையினர்‌ அச்செல்வங்களை கொள்ளையடிக்க மடத்தின்‌ மேல்‌ போரிடத்‌ 
துவங்கினர்‌. இதை முதலிலேயே அறிந்திருந்த ஸ்ரீரகுவர்யர்‌, பீமா நதியைத்‌ தாண்டி அந்தப்பக்கம்‌ 
போய்விட வேண்டுமென்று தயாராக வந்தார்‌. நதியிலோ வெள்ளம்‌. பின்னாடி இஸ்லாமிய 
படையினர்‌. ஸ்ரீஹரியை வேண்டினார்‌. மூலராமனின்‌ பெட்டியுடன்‌ நதியில்‌ குதித்தார்‌. அந்த 
வெள்ளத்திலேயே நீந்தி அந்தப்பக்கம்‌ சென்றடைந்தார்‌. ஸ்ரீகளவர்‌ ஆற்றைத்‌ தாண்டியவுடன்‌, 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வெள்ளம்‌ அதிகரித்தது. அந்த படையினரால்‌ ஆற்றைக்‌ கடக்க முடியவில்லை. ஸ்ரீரகுவர்யர்‌ 
விஜயநகரத்திற்கு வந்தார்‌. ஸ்ரீவியாசருடன்‌ பல நாட்கள்‌ தங்கியிருந்தார்‌. 


ஸ்ரீரகுவர்யர்‌ கம்ப்லிக்கு வந்தார்‌. பின்னர்‌ ஆனெகொந்தி பயணம்‌. அங்கு தமது மாணவன்‌, 8 வயது 
சிறுவன்‌, ராமசந்திரனுக்கு சன்யாசம்‌ வழங்கினார்‌. ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. 
அவருக்கு பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்க, தமது சிஷ்யரான ஆத்ய வரதராஜாசார்யரை நியமித்தார்‌. 


ஸ்ரீரகூத்தமருக்கு எதிர்காலம்‌ குறித்து பலவிதமாக உபதேசம்‌ செய்தார்‌. “இது கலிகாலம்‌. முன்னர்‌ 
இருந்ததைப்‌ போல யதிகளுக்கு மரியாதை, கெளரவம்‌ கிடைக்காது. (குறைவாகவே கிடைக்கும்‌). 
பேராசை வேண்டாம்‌. ஊர்ஊர்களில்‌ மடத்து கட்டிடங்கள்‌ கட்டப்படட்டும்‌. இது ஹம்ஸபீட 
வேதாந்த சாம்ராஜ்யம்‌. நீங்கள்‌ ராஜரைப்‌ போல பயணம்‌ செய்யுங்கள்‌' என்று கூறினார்‌. தினப்படி 
மடம்‌ நடப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தீர்மானித்தார்‌. பிங்கள ஆண்டு ஜ்யேஷ்ட கிருஷ்ண 
த்ருதியை ஆனெகொதந்தி நவவ்ருந்தாவன பகுதியில்‌ பிருந்தாவனஸ்தரானார்‌. 


யதிகுல சார்வபெளம 
கலியுகத்தின்‌ காமதேனு 
ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 
ஸ்ரீஹம்ஸ பரம்பரையின்‌ பரமஹம்ஸர்‌ 


ப்ரணமத்‌ காமதேனும்ச பஜத்‌ சுரதரூபமம்‌ | 
ஸ்ரீபாவபோத க்ருத்பாத சிந்தாமணிம்‌ உபாஸ்மஹே || 


ஸ்ரீரகூத்தமர்‌. மிகச்‌ சிறந்த பெயர்‌. ஸ்ரீராமனுக்கு வைத்த பெயர்‌. அனைவரின்‌ இதயத்தில்‌ 
நிலைத்திருக்கும்‌ பெயர்‌. இவர்‌ ஆஸ்திகர்களின்‌ ஆஸ்தி. அனைத்து ஜீவர்களின்‌ ஜீவநாடி. தாம்‌ 
செய்த தவத்தினால்‌ பெரியவரானார்‌. குருபக்தியினால்‌ வளர்ந்தார்‌. வைராக்யத்தினால்‌ வாழ்ந்தார்‌. 
ஹரியின்‌ தத்வஞானத்திற்காக, பகவந்தனில்‌ பக்திக்காக, சத்கர்ம சதாசாரத்திற்காக கடுமையான 
வைராக்யத்தை பின்பற்றினார்‌. மாத்வர்களின்‌ வீடுகளில்‌ வணங்கப்படுபவர்‌ ஆனார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. 


தமது ஞானத்தை பக்தியில்‌, உடலை சத்கர்மங்களில்‌, மனதை தியானத்தில்‌, தர்மத்தை 
வாழ்க்கையில்‌ ஈடுபடுத்திக்‌ கொண்டார்‌. அவரது சாதனைகளே ஒரு தவம்‌. வாழ்க்கை ஒரு 
யக்ஞம்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறார்‌. எப்போதும்‌ பகவத்‌ தரிசனம்‌, சிந்தனை, 
தியானம்‌, ஜப, சாஸ்திரங்களைக்‌ கேட்டல்‌ ஆகியவற்றை செய்து வருகிறார்‌. 


இவர்‌ மத்வ மதத்தின்‌ நாயகர்‌. அனைவரின்‌ சந்தேகங்களையும்‌ பிரச்னைகளையும்‌ தீர்ப்பவர்‌ 
ஸ்ரீரகூத்தமர்‌. எப்போதும்‌ ஹரியைக்‌ காணும்‌ மூத்த குரு. பக்தர்களுக்கு வேண்டியதைக்‌ 
கொடுக்கும்‌ கல்பதரு. பாவபோதகர்‌. பிருந்தாவனத்தைக்‌ காண்பவர்களுக்கு புறத்தில்‌ சிலா 
தரிசனம்‌. அகத்தில்‌ திவ்ய தரிசனம்‌. அனைவருக்கும்‌ அவர்‌ வேண்டும்‌. ஆத்திகர்களுக்கு அவர்‌ 
ஒருவர்‌ இருந்தாலே போதும்‌. வேறென்ன வேண்டும்‌? அனைத்து வர்ணத்தவரும்‌, அனைத்து 
ஆசிரமத்தவரும்‌, பண்டிதர்களும்‌, பாமரர்களும்‌ அவரை தினம்‌ வணங்குகின்றனர்‌. ஜாதி மத பேதம்‌ 
இல்லாமல்‌ அவரை ஆராதிக்கின்றனர்‌. பக்தர்களின்‌ மனதில்‌ இவர்‌ பெயர்‌ எப்போதும்‌ இருக்கிறது. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ வாழ்க்கை ஒரு அற்புத சரித்திரம்‌. அவர்‌ செய்த சாதனைகள்‌ ஆறு 
நூற்றாண்டுகளைக்‌ கடந்து இன்றைக்கும்‌ தொடர்ந்து வருகிறது. அவர்‌ மகாபுருஷர்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ 
தத்‌ வஞானிகள்‌. கிரந்தகாரர்‌. மகாத்மர்‌. விபூதி புருஷர்‌. நூற்றுக்கணக்கான ஞானிகளை 
உருவாக்கியவர்‌. கிரந்தங்களை இயற்ற கேட்டுக்கொண்டவர்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ சித்தாந்தத்தின்‌ 
வழியில்‌ நடந்தவர்‌. அனைவரையும்‌ தம்‌ வழியிலேயே நடத்தியவர்‌. அப்படி நடப்பதற்கு ஒரு 
சிறந்த வழியைக்‌ காட்டியவர்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ அவதாரத்திற்கு காரணம்‌ என்ன? 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீமத்வரின்‌ கிருதிகளுக்கு சர்வமூலம்‌ என்று பெயர்‌. இத்தகைய சர்வமூலத்திற்கு டீகை 
வியாக்யானம்‌ எழுதுவதற்கு, அந்த தேவேந்திரனே அவதரித்தார்‌. அவரில்‌ சேஷதேவர்‌ 
பிரவேசித்தார்‌. ஜயதீர்த்தராக பூமியில்‌ வந்து இறங்கினர்‌. பல யுகங்களில்‌ செய்த சாதனைகளால்‌ 
பெற்ற ஞானம்‌, ஸ்ரீகிருஷ்ணனிடமிருந்து நேரடியாக அர்ஜுனனாக கேட்ட கீதை, ஸ்ரீமத்வரிடமிருந்து 
ஒரு எருதாக கேட்ட சர்வமூலங்களின்‌ அறிவு ஆகியவை இந்த ஜயதீர்த்தரிடமிருந்து 
தத்‌ வபிரகாசிகா, சுதா கிரந்தங்களாக, 18 டீகா கிரந்தங்களாக வெளிவந்தன. 


டீகாராயரின்‌ டீகா கிரந்தங்கள்‌ பிறந்து இன்றுவரை 6 நூற்றாண்டுகள்‌ கடந்துவிட்டாலும்‌, 
இன்றுவரை வேறொரு டீகை, மத்வரின்‌ கிருதிகளுக்கு நேரடியான வியாக்யானம்‌ இதுவரை 
வரவில்லை. ஸ்ரீஜயதீர்த்தர்‌, அடுத்து வந்த கிரந்தகாரர்களுக்கெல்லாம்‌ ஒரு சிறந்த வழிகாட்டியாக 
இருந்தார்‌. ஜயதீர்த்தரின்‌ ஒவ்வொரு எழுத்து, சொல்‌, வாக்கியங்களும்‌ அதன்‌ அர்த்தங்களும்‌ 
அற்புதமானவை என்றார்‌ ஸ்ரீராகவேந்திரர்‌. 


இத்தகைய ஆழமான, கம்பீரமான ஜயதீர்த்தரின்‌ கிரந்தங்களை இந்த உலகத்திற்கு 
புரியவைப்பவர்கள்‌ யார்‌? டீகாராயரின்‌ பாவ, அபிப்ராயங்களை சரியாக விவரிக்கும்‌, புரியவைக்கும்‌, 
விளக்கும்‌ டிப்பணிகாரராக அவதரித்தவரே ஸ்ரீரகூத்தமர்‌. வேதவியாஸ, மத்வரின்‌ கிரந்தங்களின்‌ 
ஆழம்‌, அகலம்‌, அறிவு, சிறப்பு, ரகசியம்‌ ஆகியவற்றை விளக்கியவர்‌ ஸ்ரீஜயதீர்த்தர்‌. ஆனால்‌ 
ஜயதீர்த்தரின்‌ கிரந்தங்களின்‌ உள்‌ அர்த்தம்‌, சிறப்பு, சம்பந்தங்கள்‌ ஆகியவற்றை விளக்கியவர்‌ 
ஸ்ரீரகூத்தமர்‌. ஹரிகுருகளின்‌ அருள்‌, ஜயதீர்த்தரின்‌ உபாசனையினால்‌, ஜயதீர்த்தரின்‌ கிருதிகள்‌, 
ஸ்ரீரகூத்தமரின்‌ அறிவிற்கு எட்டியது. ஸ்ரீமத்வமுனிகளின்‌ கிரந்தங்களின்‌ பொருளை அறிந்து 
தெரிவித்தவர்‌ ஸ்ரீஜயதீர்த்தர்‌ என்றால்‌, ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ கிரந்தங்களின்‌ பொருளை அறிந்து 
டிப்பணிகளாக நமக்குக்‌ கொடுத்தவர்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. அதற்காகவே, டீகாபாவ போதனைகளுக்காக 
இவரது அவதாரம்‌ ஆனது. 


அவதாரத்தின்‌ சிறப்பு 


ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ கிருதிகளுக்கு பொருத்தமான டிப்பணி, வியாக்யானம்‌ எழுதுவதற்குத்‌ 
தேவையான அனைத்து தகுதிகளையும்‌ படைத்தவர்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. அதற்காக, ஸ்ரீஜயதீர்த்தர்‌ தமது 
கிருதிகளின்‌ வியாக்யானங்களுடன்‌, தாம்‌ பாதியில்‌ நிறுத்திய நியாயவிவரண: கிரந்தத்தை 
முழுமையாக்கும்‌ வேலையையும்‌ ஸ்ரீரகூத்தமரிடம்‌ கொடுத்தார்‌. அதை இவர்‌ மிகவும்‌ அற்புதமாக 
முடித்து வைத்தார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ தமது கிருதிகளில்‌ கொடுத்த பிரமேயங்கள்‌ மிகவும்‌ அபூர்வமானவை. வேதாந்த 
உலகில்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ பயன்படுத்திய உவமைகளின்‌ அழகு, சித்தாந்தத்தை நிரூபிக்கும்‌ திறன்‌ என 
அனைத்துமே அற்புதம்‌. கிரந்தகாரர்களின்‌ பரம்பரை அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டு 
முன்னேறியது. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ அவதார காலம்‌ 


15ம்‌ நூற்றாண்டு. பாரதத்தின்‌ ஆன்மிக உலகில்‌ பொற்காலம்‌. அனைத்து இடங்களிலும்‌ ஹரிபக்தி 
பரவிய காலம்‌. நூற்றுக்கணக்கான ஞானிகள்‌ அவதரித்த காலம்‌. மத்வமதத்திலும்‌ பல 
ஞானிவரேண்யர்கள்‌ அவதரித்த காலம்‌. ஸ்ரீபாதராஜர்‌, ஸ்ரீவியாஸராஜர்‌, ஸ்ரீவாதிராஜர்‌, 
ஸ்ரீவிஜயீந்திரர்‌, ஸ்ரீரகூத்தமரின்‌ காலம்‌. பெரும்பாலும்‌ இவர்கள்‌ அனைவரும்‌ சமகாலத்தவரே. 
அனைவரும்‌ பிரம்மசாரியாக சிறு வயதிலேயே சன்யாசி ஆனவர்கள்‌. பீடத்தை 
அலங்கரித்தவர்கள்‌. சமமான வயதினர்‌, சமமான பாண்டித்யம்‌, கிரந்தகாரர்கள்‌, தபஸ்விகள்‌, 
சித்தர்கள்‌, அனைவராலும்‌ வணங்கப்பட்டவர்கள்‌. இவர்களின்‌ காலத்திலேயே புகழ்பெற்ற 
ஹரிதாசர்களான புரந்தரதாசர்‌, கனகதாசர்‌, பிரசன்ன வெங்கடதாசர்‌, மஹிபதி தாசர்‌ ஆகியோரும்‌ 
இருந்தனர்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


இவர்கள்‌ அனைவராலும்‌ மத்வ மதமானது உலகப்புகழ்‌ பெற்றது. மேற்சொன்ன யதிகள்‌ 
அனைவரும்‌ தங்களது பல்வேறு கிரந்தங்களால்‌, மத்வ மதத்தை நிறுவியும்‌, பிற மதங்களை 
கண்டித்தும்‌, பிற மத வாதிகளை வாதங்களில்‌ ஜெயித்தும்‌, மத்வ சித்தாந்தத்தை நாற்புறமும்‌ 
பரப்பி வந்தனர்‌. தங்களது கிரந்தங்களின்‌ மூலமாக சித்தாந்தத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தினர்‌. 


இதே காலத்தில்‌, இவர்களுடனேயே ஸ்ரீரகூத்தமரும்‌ அவதரித்து, ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ டீகைகளுக்கு 
டிப்பணி, பாவபோத கிரந்தங்களை இயற்றி, பாவபோதகாரர்‌ என்று அழைக்கப்பட்டார்‌. 


உருவாகும்‌ சரித்திரம்‌ 


ஸ்ரீரகுவர்யர்‌ ஆந்திரா பகுதியில்‌ சஞ்சாரத்தில்‌ இருந்தார்‌. கோதாவரி தீரத்தில்‌ இருந்த தீர்த்த 
க்ஷேத்திரங்களை தரிசித்தார்‌. நாசிக, புணதாம்பா, பரளி, வைஜநாத ஆகிய க்ஷேத்திரங்களை 
தரிசித்தார்‌. பின்‌, கோதாவரி தீரத்தில்‌ ஸ்வர்ணவாட, ஸ்வர்ணபுரிக்கு வந்தார்‌. ஸ்வர்ணத்திற்கு 
மராத்தியில்‌ ஸோன்யா, ஸோனா என்பர்‌. அது மருவி ஸொன்னி, ஸோன என்றானது. அங்கு 
மாத்வர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. பல பண்டிதர்களும்‌ இருந்தனர்‌. இன்றைக்கும்‌ ஸொன்னி உத்தராதி 
மடத்தின்‌ முக்கிய இடம்‌. அங்கிருக்கும்‌ அனைவரும்‌ உத்தராதி மடத்தின்‌ சிஷ்யர்களே. 
ஸ்ரீரகுவர்யர்‌ அங்கு பல நாட்கள்‌ தங்கியிருந்தார்‌. 


விட்டலாசார்யர்‌ மிகச்‌ சிறந்த பண்டிதர்‌. பாட பிரவசனங்களில்‌ ஈடுபட்டவர்‌. இவரை சுப்ரமண்ய, 
சுப்ரமண்யாசார்யர்‌ என்று அழைத்து வந்தனர்‌. இவரின்‌ மனைவி ருக்மிணிபாய்‌. இவரை கங்கா 
என்று அழைத்து வந்தனர்‌. ருக்மிணி-விட்டலன்‌ பெயரைக்‌ கொண்ட இந்த தம்பதிகளும்‌ மிகவும்‌ 
அன்யோன்யமாக இருந்தனர்‌. பக்தியில்‌ திளைத்திருந்தனர்‌. சாத்விகர்‌, தார்மிகர்கள்‌. ஆனால்‌ ஒரு 
வாரிசு உருவாகவில்லை என்று கவலைப்பட்டனர்‌. ஸ்ரீரகுவர்யரிடம்‌ வந்து முறையிட்டனர்‌. 


'வாரிசு இல்லாத வீட்டில்‌ ஸ்ரீகளவர்‌ பிக்ஷை ஸ்வீகரிப்பதில்லை என்பதும்‌ நமக்கு ஒரு 
குறையே. வாரிசு இல்லாததால்‌ பாட பிரவசன பரம்பரையும்‌ நின்றுவிடுமோ என்ற பயம்‌. 
எங்களுக்கு சத்கதி எப்படி? யார்‌ காப்பாற்றுவர்‌? எங்களுக்கு அருளுங்கள்‌' என்று மனமுருகி 
ஸ்ரீரகுவர்யரிடம்‌ வேண்டினர்‌ விட்டல - ருக்மிணி தம்பதியினர்‌. 


ஸ்ரீரகுவர்யரின்‌ மனதில்‌ பல காலமாக ஒரு கவலை இருந்தது. கிருஹஸ்தர்களின்‌ மனதில்‌ 
வாரிசு பற்றி கவலை இருப்பதைப்‌ போல, சன்யாசிகளுக்கும்‌ தமது உத்தராதிகாரி யார்‌ என்னும்‌ 
கவலை இருந்தது. இந்த பெருமை பொருந்திய உத்தராதி மடத்து பீட பரம்பரைக்கு உத்தராதிகாரி 
யார்‌ என்னும்‌ கவலை ஸ்ரீரகுவர்யருக்கு இருந்தது. 


ஸ்ரீமூலராமனின்‌ சன்னிதியில்‌ அமர்ந்திருந்த ஸ்ரீரகுவர்யர்‌ புன்னகைத்தார்‌. எதிர்காலத்தை 
கண்டார்‌. மகிழ்ச்சியடைந்தார்‌. மெளனமாக ஜெபித்தார்‌. பின்‌ உங்கள்‌ ஆசை நிறைவேறட்டும்‌ 
என்று ஆசிர்வதித்தார்‌. பின்னர்‌, தம்மை வந்து பார்க்குமாறு கூறி, சஞ்சார பயணத்தை 
தொடர்ந்தார்‌. 


மலகேட வந்தார்‌. தன்‌ மனதின்‌ ஆசையை நிறைவேற்றுமாறு ஸ்ரீஜயதீர்த்தரிடம்‌ வேண்டினார்‌. 
அவரின்‌ சன்னிதியில்‌ பாட, பிரவசன, ஜப, தப ஆகியவற்றை துவக்கினார்‌. தமது வித்யாகுருகளான 
ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌, ரீ௮க்ஷோப்ய தீர்த்தர்‌ மற்றும்‌ ஸ்ரீஜயதீர்த்தரிடம்‌ வேண்டினார்‌. சாதனையை 
தொடர்ந்தார்‌. 


இங்கு விட்டல-ருக்மிணி தம்பதியினர்‌ ஒரு சிறந்த வாரிசு வேண்டுமென்று சேவை செய்வதற்கு 
ராமேஸ்வரம்‌ செல்லத்‌ திட்டமிட்டனர்‌. ஹரிவாயுகளிடம்‌ வேண்டியவாறு புறப்பட்டனர்‌. 
மலகேடவில்‌ ஸ்ரீரகுவர்யர்‌ இருக்கிறார்‌ என்பதை அறிந்து, அவரிடம்‌ மந்திராக்ஷதை பெற்று, 
ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ தரிசனத்தையும்‌ பெற்று, பின்‌ தரிசனத்தை தொடரலாம்‌ என்று எண்ணி இந்த 
தம்பதியினர்‌ மலகேடவிற்கு வந்தனர்‌. 


ஸ்ரீரகுவர்யரை தரிசித்து அவரிடம்‌ விழுந்து வணங்கினர்‌. அப்போது ஸ்ரீரகுவர்யர்‌ 
'விட்டலாசார்யரே. நான்‌ சொல்வதை கேளுங்கள்‌. இது ஹரிகுருகளின்‌ விருப்பமும்கூட. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


இப்போது உங்கள்‌ மனைவி கர்ப்பிணி. பயணம்‌ வேண்டாம்‌. தற்போது பிறக்கப்போகும்‌ 
குழந்தையை நமக்குக்‌ கொடுத்துவிடுங்கள்‌. பின்னர்‌ பிறப்பதை நீங்கள்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
உங்கள்‌ பரம்பரையும்‌ வளரும்‌. 


'இந்த மகாபீடத்திற்கு நீங்கள்‌ கொடுக்கும்‌ குழந்தையே உத்தராதிகாரி. இது ஸ்ரீஹரியின்‌ விருப்பம்‌. 
இக்குழந்தை பிறக்கும்போது, பூமி ஸ்பர்ஷம்‌ உண்டாக்காமல்‌, தங்கத்‌ தாம்பாளத்திலேயே 
பிறக்கட்டும்‌. நாமகரணம்‌ செய்து, குழந்தையை எனக்குக்‌ கொடுங்கள்‌. நாம்‌ இக்குழந்தையை 
வளர்ப்போம்‌. சந்தேகம்‌ வேண்டாம்‌. கவலை வேண்டாம்‌. உங்களுக்குப்‌ பிறக்கப்போகும்‌ 
இக்குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. சன்யாசி ஆவதற்காகவே பிறக்கும்‌ குழந்தை. 
சம்சாரியாக இல்லை” என்று ஸ்ரீரகுவர்யர்‌ அந்த தம்பதிகளிடம்‌ கூறினார்‌. 


விட்டலாசார்யரும்‌ அதற்கு ஒப்பினார்‌. அதுவே ஹரியின்‌ விருப்பம்‌ என்று உணர்ந்தார்‌. 
மலகேடவில்‌ தம்பதிகள்‌ தங்கினர்‌. பாட பிரவசனங்களை கேட்டனர்‌. நைவேத்யத்தையே 
உண்டனர்‌. நாட்களும்‌ உருண்டன. ஒரு சுப முகூர்த்தத்தில்‌ ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. பூமி 
ஸ்பர்சம்‌ அதற்கு ஆகவில்லை. 


ஸ்ரீரகுவர்ய தீர்த்தரின்‌ பூர்வாசிரம தங்கை மற்றும்‌ தங்கை கணவர்‌ மடத்திலேயே இருந்தனர்‌. 
அவர்‌ மடத்தில்‌ மாணவர்களுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்திருந்தார்‌. அந்த தம்பதிகளிடம்‌ 
இக்குழந்தையை வளர்க்குமாறு கொடுத்தார்‌. அபிஷேக பாலிலேயே குழந்தை வளரட்டும்‌ என்றார்‌. 
அக்குழந்தைக்கு ்ரீராமசந்திரன்‌' என்று பெயரிட்டனர்‌. மூலராமனின்‌ பார்வையில்‌, மூலராமனின்‌ 
பிரசாதங்களையே உண்டு வளர்ந்து வந்தான்‌ சிறுவன்‌ ஸ்ரீராமசந்திரன்‌. 


குழந்தையாக இருந்தபோதே செய்துகாட்டிய மகிமை 


ஸ்ரீரகுவர்யர்‌ ராய்ச்சூர்‌ பகுதிக்கு வந்தார்‌. மாட்டு வண்டிகளிலேயே சம்ஸ்தான பயணம்‌. ஒரு 
வண்டியில்‌ ஸ்ரீகளவர்‌ தேவர பெட்டிகளுடன்‌ பயணிக்க, பின்னர்‌ சிஷ்யர்கள்‌, ராமசந்திரனுடன்‌ 
பயணித்தனர்‌. மண்‌ கற்களால்‌ ஆன பாதை. இருட்டில்‌ பயணித்தபோது, சிஷ்யர்களின்‌ வண்டியின்‌ 
அச்சாணி எங்கோ விழுந்திருந்தது. ஆனாலும்‌ வண்டி குடை சாயவில்லை. சில 
நிமிடங்களிலேயே ஊர்‌ வந்தது. அனைவரும்‌ இறங்கியதும்‌, வண்டி குடை சாய்ந்தது. அனைவரும்‌ 
ஆச்சரியப்பட்டனர்‌. இது சிறுவன்‌ ஸ்ரீராமசந்திரனின்‌ மகிமையே என்றனர்‌. பூதப்ரேத பிஷாசாதி 
பீடாதஸ்ய ந ஜாயதே என்னும்‌ மகிமை அன்றே தெரிந்தது. தெய்வபுருஷரின்‌ முன்னால்‌, பிறரின்‌, 
அசுரரின்‌ ஆட்டங்கள்‌ வெல்லுமோ? சிறுவனின்‌ மகிமையால்‌ பெரியவர்கள்‌ அனைவரும்‌ உயிர்‌ 
பிழைத்தனர்‌. 


ஸ்ரீரகுவர்யரிடம்‌ அத்யயனம்‌ 


பாலகன்‌ ராமசந்திரன்‌ மிகுந்த அறிவாளி. எதையும்‌ சீக்கிரம்‌ கிரகிக்கக்‌ கூடியவன்‌. ஒருமுறை 
கூறினால்‌ போதும்‌, உடனடியாக பிடித்துக்‌ கொள்பவன்‌. சிறிய வயதிலேயே வேத, மந்த்ர, 
வியாகரண, தர்க்கங்களை கற்றுக்‌ கொண்டார்‌. ஆறு வயது ஆவதற்குள்ளேயே பற்பல 
விஷயங்களை கற்றுத்‌ தேர்ந்தார்‌. எட்டு வயதானது. உபநயனம்‌ செய்விக்க தகுந்த வயது. 
சாஸ்திரம்‌ கற்றுக்‌ கொள்பவர்களுக்கு அது பர்வகாலம்‌. சாஸ்திரத்தில்‌ சொல்லப்பட்டதைப்‌ போல 
சம்ஸ்காரங்களை செய்யவேண்டும்‌ என்று ரகுவர்யரின்‌ விருப்பம்‌. 


அப்படியே ராமசந்திரனுக்கு உபநயனம்‌ செய்வித்தார்‌. காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார்‌. வேத 
சாஸ்திரங்களை கற்றுக்கொடுக்கத்‌ தொடங்கினார்‌. ஸ்ரீராமசந்த்ரனுக்கு வேத, மந்த்ர, சாஹித்ய, 
நியாய, வியாகரணங்களை கற்றுக்‌ கொடுத்தார்‌. ஸ்ரீராமசந்திரனுக்கு கற்றுக்‌ கொடுப்பது, 
டீகாராயருக்கு தான்‌ செய்யும்‌ புஷ்ப சமர்ப்பணம்‌ என்று நினைத்தார்‌ ஸ்ரீரகுவர்யர்‌. இது அவரின்‌ 
பூஜை, சேவை என்று நினைத்தார்‌. 


ராமாவதாரோ ஹரிரீஷ சந்த்ரம' என்பது போல இந்த ஸ்ரீராமசந்திரனும்‌ பார்ப்பவர்‌ கண்களுக்கு 
சந்திரனைப்‌ போல குளிர்ச்சியை தந்தார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


கை நீட்டி அழைத்த சன்யாசம்‌ 


ஸ்ரீரகூத்தமரின்‌ வாழ்க்கையே மிகவும்‌ பவித்ரமானது. ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ பவித்ர க்ஷேத்ரத்தில்‌ 
கர்ப்பவாசம்‌. தினமும்‌ ஜயதீர்த்தருக்கு பிரதக்ஷிணை, நமஸ்காரம்‌, சுதா பாராயணம்‌ செய்தவாறு 
பெற்றோர்‌ சேவை செய்துவந்தனர்‌. தினமும்‌ ஸ்ரீமூலராமனின்‌ தரிசனம்‌, தீர்த்தம்‌, நைவேத்தியம்‌ 
ஆகியவை நடந்து வந்தன. இப்படிப்பட்ட சேவையாலேயே தாயின்‌ கர்ப்பத்தில்‌ ஸ்ரீராமசந்திரனின்‌ 
பிறப்பு. 


பூமியின்‌ ஸ்பரிசம்‌ இல்லாமல்‌, தங்கத்‌ தட்டில்‌ பிறந்து, தாய்ப்பால்‌ குடிக்காமல்‌ எப்போதும்‌ 
வியாஸமுஷ்டிக்கு அபிஷேகம்‌ செய்த பால்‌, நைவேத்தியத்தின்‌ அன்னத்தையே குடித்து உண்டு 
வந்த குழந்தை. 


பரிசுத்தமாக வளர்ந்த வைஷ்ணவ தேகம்‌. நாமகரணத்திலிருந்து துவங்கி அனைத்து 
சம்ஸ்காரங்களும்‌ ஸ்ரீமடத்திலேயே ஸ்ரீமூலராமனின்‌ சன்னிதியில்‌ நடத்தி வைத்தார்‌, ஸ்ரீரகுவர்யர்‌. 
அக்ஷராப்யாசத்திலிருந்து துவங்கி சாஸ்திர பாடங்கள்‌ வரை அனைத்தையும்‌ கற்றுக்‌ கொடுத்தார்‌ 
குருகளான ஸ்ரீரகுவர்யர்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ பிறந்ததிலிருந்தே அந்தரங்க சன்யாசியாக வளர்ந்தார்‌. கடும்‌ விரக்தி. ஹரிபக்தி. 
சாக்ஷாத்‌ வியாஸமுஷ்டிகளுக்கு அபிஷேகம்‌ செய்த ஸ்ரீவியாஸதீர்த்தரின்‌ சக்தி என எப்போதும்‌ 
பாட பிரவசனங்களுக்கு நடுவிலேயே வளர்ந்தார்‌. அப்படியே ராமசந்திரனுக்கு எட்டு வயது 
நிரம்பியது. 


குரு ரகுவர்ய தீர்த்தர்‌ சிந்தித்தார்‌. சன்யாசம்‌ வழங்குவதற்கு இன்னும்‌ ஏன்‌ தடை? ஆட்டம்‌ 
பாட்டங்கள்‌ இனி இந்தச்‌ சிறுவனுக்கு வேண்டாம்‌. சுத்தமான சூழ்நிலையில்‌ பிறந்து வளர்ந்த 
இவன்‌ அப்படியே மேலும்‌ வளரட்டும்‌. உடனடியாக சன்யாசம்‌ வழங்கி, ஹம்ஸபீடத்தையும்‌ 
கொடுத்து, ஸ்ரீமத்வரின்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற்ற விருப்பம்‌ கொண்டார்‌. 


அதற்கு மூலகுருவான ஸ்ரீமத்வரின்‌ அனுமதியும்‌ ஸ்ரீரகுவர்யருக்கு கிடைத்திருந்தது. தம்முடைய 
பரந்தாம பயணத்திற்கான காலத்தையும்‌ அவர்‌ அறிந்திருந்தார்‌. இத்தகைய அற்புதமான புகழ்‌ 
பெறப்போகும்‌ ஒரு புருஷரை உலகத்திற்குக்‌ கொடுக்க, அவர்‌ மூலமாக மேலும்‌ அதிக 
அற்புதமான காரியங்கள்‌ நடைபெற வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ விரும்பினார்‌. உடனடியாக 
அதற்கான வேலைகளில்‌ இறங்கினார்‌. 


சன்யாசம்‌ பெற்ற ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஆனந்த சம்வத்ஸரம்‌. ஆனந்தத்தின்‌ ஆண்டு. சைத்ர சுக்ல த்விதியை வெள்ளிக்கிழமை ரேவதி 
நட்சத்திரம்‌ சக 1554 மார்ச்‌ ஜந்தாம்‌ தேதி கூடிய சுபதினத்தில்‌ சுப முஹூர்த்தத்தில்‌ 
ஸ்ரீராமசந்திராசார்யர்‌ வடுவிற்கு சன்யாசம்‌ வழங்கினார்‌. அனைத்து விதி விதானங்களையும்‌ 
கிரமமாக சொல்லிக்‌ கொடுத்தார்‌. வேதாந்த சாம்ராஜ்யத்தின்‌ அதிபதியாக அபிஷேகம்‌ செய்தார்‌. 
்ரீஹம்ஸபீடத்தின்‌ பட்டத்தில்‌ ஏற்றினார்‌. ஸ்ரீமூலராமனின்‌ பெயரான ரகூத்தமன்‌' என்று 
நாமகரணம்‌ செய்தார்‌. அன்று எட்டு வயதான ராமசந்திரன்‌, ரகூத்தமர்‌ ஆனார்‌. பாலபிரம்மசாரி. 
பிரம்மசர்ய ஆசிரமத்திலிருந்தே நேரடியாக சன்யாச ஆசிரமத்திற்கு வந்தவர்‌. உத்தராதி மடத்தின்‌ 
உத்தம உத்தராதிகாரியாகி மூலபீடத்தை அலங்கரித்தார்‌. 


ஸ்ரீரகுவர்யர்‌, புதிய வடுவின்‌ தலையில்‌ வியாஸ சம்புடத்தை வைத்து அபிஷேகம்‌ செய்தார்‌. 
இந்த சம்பவமானது மடத்து வரலாற்றிலேயே அபூர்வமான சம்பவம்‌ எனப்பட்டது. ஸ்ரீரகுவர்யர்‌, 
ஸ்ரீரகூத்தமருக்கு தத்வபிரகாசிகா பாடத்தை எடுக்கத்‌ துவங்கினார்‌. 


மூலராமனின்‌ பூஜைக்காக, மூலராமனின்‌ சன்னிதியிலேயே பிறந்து வளர்ந்த புனிதமான மூர்த்தி 
மற்றும்‌ பூர்வாசிரமத்தின்‌ சகோதரிகளால்‌ போதிக்கப்பட்ட தர்ம, ஞான, பக்திகளின்‌ மூர்த்தியான 
ஸ்ரரீராமசந்திர யதிராஜன்‌, ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ ஆனார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகுவர்யர்‌, ஸ்ரீரகூத்தமருக்கு பிரகரண கிரந்தங்களை உபதேசித்தார்‌. பிரம்மசூத்ர பாஷ்ய 
பாடத்தை எடுத்தார்‌. நிரந்தரமாக பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்‌. நீச்சல்‌ தெரியாமல்‌ குளத்தில்‌ 
இறங்கக்கூடாது. வைராக்கியம்‌ இல்லாமல்‌ சன்யாசி ஆகக்கூடாது. சாஸ்திர ஞானம்‌ இல்லாமல்‌ 
யதிகள்‌ ஆகக்கூடாது. தகுதி இல்லாதவர்கள்‌ சன்யாசி ஆகக்கூடாது. தகுதி உள்ளவர்கள்‌ 
சன்யாசத்தை நிராகரிக்கக்கூடாது. 


ஸ்ரீரகுவர்யரிடம்‌ சாஸ்திர பாடம்‌ 


ஏவம்‌ சர்வம்‌ போதயித்வா ரகுவர்யா ரகூத்தமான்‌ 
தத்‌ வப்ரகாஷிகாம்‌ தேப்யோ வக்துமாரேபிரே தத: || 
-பூர்ணபோத குருவம்ச கதா கல்பதரு 11-30 


ததார்ச்சிதம்‌ தபோமூர்த்திம்‌ 

யத்ரகூத்தம ஷப்தீதம்‌ | 

வ்யாக்யாதாஸ்ருத சாஸ்த்ரேண விஷ்வம்‌ தேன ப்ரகாஷிதம்‌ || 
-சத்யநிதி விலாஸ்‌ 3-27 


வ்யாக்யாயாஸ்மை ப்ரகரணானி சூத்ரபாஷ்யமதாரபத்‌ | 
யே தஸ்மின்னந்தரே தஸ்ய ப்ராப்தகாலம்‌ நிரீக்ஷ்யஸ: || 
- ஆத்யவம்ச பிரதீப்‌ 


சன்யஸ்ய ப்ரஹ்மசர்யேண சுக சம்வத்ஸரே குரு: | 
பட்டாபிஷிச்ய சம்ஸ்தாப்ய, ரகூத்தம சமாஹ்வயம்‌ || 
-குருசர்யா 86 


ஸ்ரீரகூத்தமருக்கு பாடம்‌ சொல்லவேண்டியே ஸ்ரீரகுவர்யர்‌ பீமா தீரத்தின்‌ மண்ணூரில்‌ வசித்து 
வந்தார்‌. மட: சாத்ராதி நிலய:' வித்யார்த்திகள்‌ இருந்து, பாட பிரவசனங்கள்‌ நடந்தால்‌ அதற்கு 
மடம்‌ என்று பெயர்‌. மடம்‌ என்பதற்கு ஸ்ரீரகுவர்யர்‌, அதன்‌ சரியான அர்த்தத்தைப்‌ பெற்றுத்‌ தந்தார்‌. 


ஸ்ரீரகுவர்யரின்‌ உபதேசம்‌ 


ஸ்ரீரகூத்தமருக்கு சிறிய வயது. பால சன்யாசிகள்‌. பின்னர்‌ நடைபெற வேண்டியதை ஸ்ரீரகுவர்யர்‌ 
சிந்தித்தார்‌. செய்யவேண்டிய செயல்கள்‌, ஆகவேண்டிய காரியங்கள்‌ ஆகியவற்றை உபதேசித்தார்‌. 


அஹோ பலீயான்‌ பாபீயான்‌ கலிகால: சமாகத: | 

ப்ராய: சம்ஸ்தானயுக்தானாம்‌ மானஹானி: பதே பதே || 
துராசார ரதா:சர்வே மதாந்தா தனகர்விதா: | 
பாக்யஹீனான்‌ யதீனஸ்மான்‌ பூஜயந்திகதம்‌ கலா: || 
குஸ்மாதாந்தோலிகாசத்ர சாமரத்வஜ சம்யுதா: | 
கஜவாஜி மஹாவாத்யயுக்தா பந்திமுக்யை:ஸ்துதா: || 
க்ராமே க்ராமேமடம்க்ருத்வா ஸ்தாபயித்வா அதிகாரிண: | 
யூயம்‌ பூமெள சஞ்சரத்வம்‌ பூஜயந்தோரகூத்தமம்‌ || 
ஏவம்‌ சர்வம்‌ போதயித்வா ரகுவர்யோ ரகூத்தமான்‌ | 
கத்வப்ரகாஷிகாம்‌ தேப்யோ வக்துமாரேபிரே தத: || 
வாத்யவாஹன பூர்வைஸ்ச சக்ருத்வா ஆடம்பரம்‌ புன: | 
சம்ஸ்தானம்‌ சாலயஸ்விதி... || 

-குருசர்யா 38 


'ஸ்ரீரகூத்தமரே! நீங்கள்‌ பரம சாத்விகர்‌. சாத்விக ஆகாரம்‌, சாத்விக குண கர்மங்களையே செய்து 
வருகிறீர்கள்‌. ஆகவே, வைராக்யம்‌, பலனை எதிர்பாராதது ஆகியவை உங்கள்‌ பழக்கமாக 
இருக்கிறது. உங்களின்‌ வைராக்கியம்‌, உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. மான 
அவமானம்‌, ஜெய அபஜயம்‌, சுக துக்கம்‌ ஆகியவற்றை சமமாக எடுத்துக்‌ கொள்கிறீர்கள்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


எந்தவொரு சம்பவமும்‌ உங்களை துன்புறுத்துவதில்லை. மனசு சஞ்சலம்‌ கொள்வதேயில்லை. 
இது ஆன்மிக யோகத்தின்‌ உத்தம நிலையாகும்‌. அதனை நீங்கள்‌ அடைந்திருக்கிறீர்கள்‌'. 


யோக ஆத்யாத்மிக: பும்ஸா மதோனி: ஸ்ரேயசாயமே | 
அத்யந்த உபரதிர்யத்ர துக்கஸ்யச சுகஸ்யச || 
-பாகவத 3 


இது கபில ஸ்ரீஹரியின்‌ உபதேசம்‌. இது உங்களிடம்‌ நிறைய இருக்கிறது. நீங்கள்‌ எதன்மேலும்‌ 
ஆசைப்படுவதில்லை. எந்தவொரு ஆசையும்‌ உங்களுக்கு இல்லை. எப்போதும்‌ 
ஹரிதியானத்திலேயே இருக்கிறீர்கள்‌. 


ஆனால்‌ இப்போது கலிகாலம்‌. பாபம்‌, பாவிகள்‌ நிறைய இருக்கின்றனர்‌. எத்தகைய மனதும்‌ 
சஞ்சலமடையும்‌ காலம்‌. கெட்டவைகளிலிருந்து மனதை காப்பாற்றிக்‌ கொள்வது கடினம்‌. பலர்‌ 
குருகள்‌, பெரியவர்களை, அதிலும்‌ வயதில்‌ சிறியவரான மகாப்டாதிபதிகளை அவமானம்‌ 
செய்யக்கூடும்‌. இக்காலத்தில்‌ பாவ புண்ணியங்களைப்‌ பற்றி யாரும்‌ பயப்படுவதில்லை. 
பகவந்தன்‌, தர்மம்‌ இவற்றைக்‌ கண்டு பயப்படுவதில்லை. செல்வந்தர்களில்‌ இத்தகைய குணங்கள்‌ 
அதிகம்‌ வருகின்றன. செல்வம்‌ அவர்களின்‌ கண்களை மறைக்கின்றது. அத்தகையவர்களுக்கு 
பணமே முக்கியம்‌. குணம்‌ முக்கியமல்ல. பாகவதம்‌ சொல்வதைப்‌ போல, இது கலிகாலம்‌, கலி 
நம்முள்‌ பிரவேசம்‌ செய்திருப்பதால்‌, 'பொய்‌, பித்தலாட்டம்‌, ஏமாற்றுதல்‌, திருட்டு, குருகள்‌ மற்றும்‌ 
பெரியவர்களை அவமானம்‌ செய்தல்‌, குடிப்பது ஆகியவை தற்போது அதிகரிக்கக்கூடும்‌. 
உங்களுக்கும்‌ இவற்றிலிருந்து பல தொந்தரவுகள்‌ வரலாம்‌. 


மகாபாரதத்தில்‌ வந்ததைப்‌ போல, த்ருபதராஜன்‌, தன்‌ நண்பரான துரோணாசார்யரை அவர்‌ ஏழை 
என்பதால்‌ ஒதுக்கியதை பார்த்தோம்‌. அவருக்கு அவமானம்‌ செய்தான்‌. இனி அத்தகைய காலமே 
வரப்போகிறது. அனாதியான ஸ்ரீஹரியின்‌ மூத்த பீடமே அனைத்து யுகங்களிலும்‌ தர்மத்தை 
நிலைநாட்டி வருகிறது. அனைத்து சாத்விக சேதனர்களில்‌ சிரத்தை, சதாசாரம்‌, சாத்விகம்‌ 
ஆகியவற்றை வளர்க்கிறது. துஷ்ட குணங்களை குறைக்கிறது. 'சதாம்‌ உன்னாஹகோதர்ம: 
அசதாம்‌ ஹ்ராஸகாரக: தர்மத்தை மக்கள்‌ மூலமாகவே சமூகத்தில்‌ நிலைநாட்ட முடியும்‌. 
அதற்காகவே இந்த சம்ஸ்தானம்‌ வந்திருக்கிறது. இது வேதாந்த சாம்ராஜ்யம்‌. யதிகளே இந்த 
சாம்ராஜ்யாதிபதிகள்‌. அவர்கள்‌ விரக்தர்கள்‌. சன்யாசிகள்‌. தபஸ்விகள்‌. சாதனைக்காக, 
சமூகத்திலிருந்து தூர விலகினால்‌, அக மேம்பாடு கிடைக்கும்‌. 


ஸ்ரீமடமானது ஆத்திகர்களுக்கு எப்போதும்‌ உறுதுணையாக இருக்கவேண்டும்‌. ஸ்ரீராமதேவரின்‌ 
பூஜைக்காக அனைத்து வைபவங்களும்‌ தேவை. முத்து, ரத்தினம்‌, வைரம்‌, வைடூரியம்‌, வெள்ளி, 
தங்கங்களின்‌ நகைகள்‌, மண்டபம்‌, பூஜை பாத்திரங்கள்‌, சாமான்கள்‌ தேவை. யானை, குதிரை, சத்ர, 
சாமர, த்வஜ, வாகனங்கள்‌, பரிசாரகர்கள்‌, வேலை செய்பவர்கள்‌, நூற்றுக்கணக்கான மாணவர்கள்‌, 
பண்டிதர்கள்‌ என அனைவரும்‌ சேர்ந்த ஒரு சாம்ராஜ்யம்‌ ஆகவேண்டும்‌. சம்ஸ்தானத்தில்‌ இவை 
அனைத்தும்‌ சேர்ந்திருக்க வேண்டும்‌. 


வாத்திய வைபவங்கள்‌, நகாரி, ஆகியவை தேவை. இந்த அனாதி பரம்பரையின்‌, வைஷ்ணவ 
சித்தாந்தத்தின்‌ 7 மத்வரின்‌ தத்‌ வத்தை, பிரபஞ்சத்தின்‌ மகிமையை, மக்களிடம்‌ கொண்டு 
சேர்ப்பதற்கு தகுந்த ஆட்கள்‌ தேவை. கணக்கர்கள்‌, மடாதிகாரிகள்‌, ஒவ்வொரு ஊரிலும்‌ 
மடத்திற்கென்று கட்டடங்கள்‌ தேவை. மடமானது அந்தந்த ஊரில்‌ தார்மிக கேந்திரங்கள்‌ 
ஆகவேண்டும்‌. அங்கு பண்டிதர்களின்‌ பாட பிரவசனம்‌ நிரந்தரமாக ஆகவேண்டும்‌. மடத்து 
சிஷ்யர்களுடனான தொடர்பு மடத்திற்கு எப்போதும்‌ இருக்கவேண்டும்‌. தர்மத்தை எப்படி 
பின்பற்றுவது என்பதை விளக்குவதற்காக அந்த மடம்‌ விளங்கவேண்டும்‌. 


அரசு ரீதியான விஷயங்களுக்கு திவான்‌, அதிகாரிகள்‌ தேவை. சிஷ்யர்களுக்கு தங்களின்‌ 
நோக்கங்களைக்‌ கொண்டு சேர்ப்பதற்கு மடாதிகாரிகள்‌ இருக்கவேண்டும்‌. பணத்தை 
சம்பாதிப்பதற்கும்‌, விநியோகிக்கவும்‌ அதிகாரிகள்‌ இருக்கட்டும்‌. அசையும்‌, அசையா சொத்துக்கள்‌ 
அதிகரிக்கட்டும்‌. தினமும்‌ சிறப்பான பூஜை, தூய்மையான நீர்‌, மடி, சுத்தமான ஆசாரம்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


நடக்கவேண்டும்‌. ஸ்ரீராமருக்கு சுத்தமான மடியான சமையல்‌ செய்து, நைவேத்தியம்‌ செய்து, 
அதனை ஸ்வீகரிக்க வேண்டும்‌. இதனை சிறிய நைவேத்தியம்‌ என்றால்‌, மற்ற பரிவார, 
சிஷ்யர்களுக்கு, வித்வாம்சர்களுக்கு மஹா றைவேத்தியம்‌ ஆகவேண்டும்‌. அதற்கு 
பரிமாறுபவர்கள்‌, வைதிகர்‌, வித்வாம்சர்கள்‌ எப்போதும்‌ மடத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 


ஏழையான பிராமணர்களின்‌, மாணவர்களின்‌, வித்வாம்சர்களின்‌ நலனுக்காக அதிக செல்வம்‌ 
இருக்கட்டும்‌. இவை இனிமேல்‌ தவிர்க்க முடியாதவை. இன்றைய, நாளைய தேவைகள்‌, பாட 
பிரவசன, கிரந்தங்களை எழுதுவது, பண்டிதர்களை நிர்வகிப்பது, ஸ்ரீமூலராம ஸ்ரீதிக்விஜயராம, 
ஸ்ரீவேதவியாசரின்‌ பூஜை, ஜப, தவம்‌ ஆகியவையே இனி உங்கள்‌ வாழ்க்கையில்‌ மிக முக்கிய 
சாதனைகளாகும்‌. முக்கிய கடமைகளாகும்‌. இந்த பெரிய செயல்‌ தடையின்றி நடைபெறுவதற்கு 
இந்த அனைத்து வைபவங்களும்‌ தேவை. இவற்றை நீங்கள்‌ ஒவ்வொன்றாக இந்த பீடத்திற்கு 
கொண்டு வரவேண்டும்‌. உங்களின்‌ அக-மேம்பாட்டுடன்‌, ஆத்திகர்களின்‌ மேம்பாடும்‌ ஆகட்டும்‌ 
என்று ஸ்ரீரகுவர்ய தீர்த்தர்‌ தமது சிஷ்யரான ஸ்ரீரகூத்தம தீர்த்தருக்கு பலவிதமான உபதேசித்தார்‌. 


குருகளின்‌ வாக்கினை ஸ்ரீரகூத்தமர்‌ மிகுந்த கவனத்துடன்‌ கேட்டார்‌. குருகளின்‌ நோக்கத்தை 
புரிந்துகொண்டார்‌. சாதனா அத்தியாயத்துடன்‌, அவிரோதா அத்தியாயத்தை அறிந்தார்‌. ஸ்ரீமத்வரின்‌ 
மூல சம்ஸ்தானத்தின்‌ காரியங்கள்‌, நோக்கம்‌ ஆகியவற்றை ஸ்ரீரகுவர்யரிடமிருந்து அறிந்தார்‌. 
அவர்‌ சொல்லிய காரியங்களை நிறைவேற்ற எண்ணம்‌ கொண்டார்‌. அதற்கான செயல்களில்‌ 
ஈடுபட தயாரானார்‌. 


ஸ்ரீரகுவர்யரிடமிருந்து தத்வபிரகாசிகா பாடம்‌ 


ஸ்ரீரகுவர்யர்‌, சிஷ்யரான ஸ்ீரகூத்தமருக்கு தத்‌ வபிரகாசிகா பாடத்தை எடுத்தார்‌. ஸ்ரீமத்வர்‌ 
பிரம்மகூத்திரங்களுக்கு இயற்றிய பாஷ்யத்திற்கு ஸ்ரீஜயதீர்த்தர்‌ இயற்றிய டீகா கிரந்தமே 
தத்‌ வபிரகாசிகா. சூத்திரங்களின்‌ விஷயம்‌, பூர்வபக்ஷம்‌, சித்தாந்த நிரூபணை ஆகியவைகூடிய 
அற்புத கிரந்தம்‌. ஸ்ரீமத்வரின்‌ மனதை வெளிப்படுத்தும்‌ கிரந்தம்‌. 30க்கும்‌ மேற்பட்ட 
டிப்பணிகளைக்‌ கொண்ட கிரந்தம்‌ இது. 


பிரம்மசத்திரங்களின்‌ உண்மையான ஸ்வரூபம்‌, செய்தி, சித்தாந்தத்தை தெரிவிக்கும்‌ சிறப்புமிக்க 
கிருதி தத்வபிரகாசிகா. இதனை படித்துவிட்டால்‌, மொத்த தத்வ பிரபஞ்சத்தையுமே 
படித்தாற்போல எனலாம்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ வயது எட்டு. அவரது மகிமையோ அதிகம்‌. ஸ்ரீரகுவர்யரிடமிருந்து பல 
விஷயங்களை கற்றார்‌. பல தர்ஷனங்களை, ப்ரகரணங்களை கற்றார்‌. பிற மதங்களின்‌ 
கிரந்தங்களை குருவிடமிருந்து கற்றார்‌. ஸ்ரீரகுவர்யரின்‌ ஞான சாகரத்தை தம்‌ மனதில்‌ 
நிரப்பிக்கொண்டார்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ தமது கிரந்தங்களின்‌ துவக்கத்தில்‌ குருகளான ஸ்ரீரகுவர்யரை 
பக்தியுடன்‌ வணங்கினார்‌. தன்‌ நன்றிகளை தெரிவித்தார்‌. 


ஸ்ரீமத்வசாஸ்திரம்‌ சமுதீர்ய மேஸ்மின்‌ 
விஷ்வாசஹோதோ: சமதர்ஷயத்‌ ய: | 

ப்ரதானசூத்ர ப்ரதிபாத்ய மாதெள 

வந்த்யே குரும்‌ தம்‌ ரகுவர்ய சங்ஞ்யம்‌ || 
யோத்யாபயித்வா வேதாம்ஸ்ச மத்வசித்தாந்தமாதிஷத்‌ | 
ந்யாஸம்‌ ப்ராதாத்தரே: ப்ரீத்யை ரகுவர்ய குரும்பஜே || 


வக்ஷ்யே ஷக்யா குருசிக்ஷானுசாராத்‌ || 
-ப்ரமேயதீபிகா பாவபோத 


ரகுவர்ய குருப்ரோக்தோ பாவோ ஜயமுனேர்ம யாலிகிதோ || 
-குத்வபிரகாசிகா பாவபோத: 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீமன்‌ நியாயசுதா வரைக்குமான அனைத்து கிரந்தங்களையும்‌ ரகுவர்யர்‌, தமது சிஷ்யரான 
ஸ்ரீரகூத்தமருக்கு கற்றுக்‌ கொடுத்தார்‌. இந்த விஷயங்களை ஸ்ரீரகூத்தமர்‌, தமது கிரந்தங்களின்‌ 
துவக்கத்தில்‌ மிகவும்‌ பக்தி, மரியாதையுடன்‌ நினைத்திருக்கிறார்‌. வணங்கியிருக்கிறார்‌. 


ஆனந்த சம்வத்ஸரம்‌ சைத்ர மாதத்தில்‌, ஸ்ரீரகுவர்யர்‌, ஸ்ரீரகூத்தமருக்கு சன்யாசம்‌ வழங்கி 
பாடத்தை துவக்கினார்‌. அடுத்து வந்த பிங்கள ஆண்டு ஜ்யேஷ்ட மாதம்‌ வரைக்கும்‌ மூன்று 
ஆண்டுகள்‌ (1554 - 1557) சர்வமூலங்களின்‌ பாடத்தை கூறினார்‌. சாஸ்திர பாடங்களுடன்‌, 
சம்ஸ்தானத்தின்‌ நிர்வாகம்‌, ஏற்பாடுகளைப்‌ பற்றியும்‌ கூறினார்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ ஆளுமைத்‌ 
திறனுக்கு காரணமானார்‌. மகா சம்ஸ்தானத்து பூஜைவிதி, விதான, ஆசார, விசார, சம்பிரதாய 
ஆகியவற்றை உபதேசித்தார்‌. மூன்று ஆண்டுகளில்‌ நூறு ஆண்டுகளின்‌ சாஸ்திர ஞானத்தைப்‌ 
பெற்றார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. யதிகுலோத்தமராக ஆனார்‌. 


ஸ்ரீரகுவர்யர்‌ ஆனெகொந்திக்கு வருகை 


ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌, ஸ்ரீகவிந்திர தீர்த்தர்‌, ஸ்ரீவ்யாசராஜரின்‌ தரிசனத்திற்காக, அவரின்‌ 
ஆராதனைக்காக ஸ்ரீரகுவர்யர்‌, ஆனெகொந்தி பிருந்தாவன சன்னிதானத்திற்கு வருகை தந்தார்‌. 


துங்கபத்ரா நதியின்‌ நடுவில்‌ இவர்களின்‌ பிருந்தாவனங்கள்‌ இருந்தன. விஜயநகரத்தை சேர்ந்தது. 
தலைநகரம்‌. ஸ்ரீவியாசராஜர்‌, அங்கு ராஜகுருவாக அமர்ந்து சந்திரிகா, நியாயாம்ருத, 
தர்க்கதாண்டவம்‌ முதலான கிரந்தங்களை இயற்றி, ஸ்ரீபத்பனாப தீர்த்தரின்‌ சன்னிதியில்‌ 
பிருந்தாவன பிரவேசம்‌ செய்திருந்தார்‌. 


ஸ்ரீரகுவர்யர்‌ ஆனெகொந்தியில்‌ பல நாட்கள்‌ வசித்தார்‌. அப்போதே அவர்‌ தன்‌ இறுகிக்காலத்தை 
உணர்ந்தார்‌. மண்ணூரில்‌ இரண்டு ஆண்டு காலம்‌ வசித்தபோதே, ஸ்ரீமடத்தின்‌ 
மஹாசம்ஸ்தானத்தை, ப்ரதிமைகளை, பூஜைகளை ஒப்படைத்திருந்தார்‌. தாமும்‌ பூஜித்து வந்தார்‌. 
ஆனெகொந்திக்கு தம்‌ சிஷ்யரான ஸ்ரீரகூத்தம தீர்த்தருடன்‌ வந்தார்‌. வியாச த்ரய கிரந்தங்களுடன்‌, 
நியாயசுதா பாடம்‌ எடுக்க விரும்பினார்‌. அனைவரும்‌ பாடம்‌ படிக்கும்‌ ஆசையில்‌ இருந்தனர்‌. 
ஆனால்‌, அதற்குள்‌ தனது இறுதிக்காலத்தை உணர்ந்தார்‌. ஆகையால்‌, ஸ்ரீரகூத்தமருக்கு பாடம்‌ 
சொல்லும்‌ திறன்‌ கொண்ட மற்றொருவர்‌ யாராவது இருக்கிறாரா என்று தேடினார்‌. 


ஆத்ய வரதராஜாசார்யர்‌ 


அப்போது அவருக்கு தோன்றிய பெயர்‌ ஆத்ய வரதராஜாசார்யர்‌. மண்ணூரின்‌ மகாவித்வாம்சர்‌. 
யதிசார்வபெளம ஸ்ரீரகுநாத தீர்த்தரின்‌ வித்யாசிஷ்யர்‌. ஸ்ரீஹம்ஸபீட மகாயதிகள்‌ 
ஸ்ரீவித்யாநிதிகள்‌, மண்ணூரில்‌ சென்னகேசவனை நிர்மாணித்தார்‌. அங்கேயே ஸ்ரீமத்வரின்‌ 
சாக்ஷாத்‌ சிஷ்யரான ஸ்ரீமாதவ தீர்த்தர்‌, பிருந்தாவன பிரவேசம்‌ செய்திருந்தார்‌. ஸ்ரீவித்யாநிதி 
தீர்த்தர்‌, அங்கு வந்திருந்தபோது அவரிடம்‌ ஆசி பெற்றிருந்தனர்‌ சேஷாத்ரி தம்பதிகள்‌. அவர்களின்‌ 
புதல்வரே வரதராஜாசார்யர்‌. ஸ்ரீரகுநாத தீர்த்தரிடம்‌ அனைத்து சாஸ்திர அத்யயனத்தை 
செய்திருந்தார்‌. சர்வமூல டீகா கிரந்தங்கள்‌ அவருக்கு மனப்பாடமாக இருந்தன. மகா பண்டிதராக 
விளங்கினார்‌. 


கிருஷ்ணா தீரத்தில்‌ கொப்பர க்ஷேத்திரம்‌. நரசிம்மனின்‌ சன்னிதானத்தில்‌ ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ 
வசித்து வந்தார்‌. அப்போது அங்கு, ஸ்ரீரகுநாத தீர்த்தரால்‌ :ஸ்ரீபாதராஜர்‌' என்று விருதைப்‌ 
பெற்றவரான ஸ்ரீலட்சுமி நாராயண முனிகள்‌, தமது வித்யா சிஷ்யரான ஸ்ரீவியாசராஜருடன்‌ 
வந்தார்‌. அவர்‌ இயற்றிய நியாயாம்ருத கிருதியை பார்க்குமாறு ஸ்ரீரகுநாத தீர்த்தரிடம்‌ கூறினார்‌. 
ஸ்ரீரகுநாத தீர்த்தரும்‌ அந்த கிரந்தத்தைப்‌ படித்து மகிழ்ச்சியடைந்தார்‌. ஸ்ரீரகுநாத தீர்த்தரிடம்‌ 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட சன்யாசி சிஷ்யர்கள்‌, பண்டிதர்கள்‌, பற்பல சாஸ்திரங்களை படித்து 
வந்தனர்‌. இந்த நியாயாம்ருத கிரந்தத்தின்‌ மகிமையை அவர்களுக்கெல்லாம்‌ ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ 
விவரித்தார்‌. ஸ்ரீவியாசராஜர்‌, நியாயாம்ருதத்தின்‌ துவக்கத்தின்‌ ஒரு ஸ்லோகத்தை 
எழுதியிருந்தார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


விக்ஷிப்தசங்க்ரஹாத்க்வாபி க்வாப்யுக்தஸ்யோபபாதனாத்‌ | 
அனுக்தகதனாத்‌ க்வாபி சகலோயம்‌ ஸ்ரமோமம || 


இந்த ஸ்லோகத்தை பண்டிதரான வரதாசார்யர்‌ பார்த்தார்‌. ஸ்ரீவியாசராஜருக்கு சாஷ்டாங்கமாக 
நமஸ்காரம்‌ செய்தார்‌. நான்‌ மிகச்‌ சிறியவன்‌. என்‌ பேச்சு தங்களுக்கு ஒப்பவில்லை என்றால்‌ 
மன்னியுங்கள்‌. நியாயாம்ருதத்தைக்‌ குறித்து நீங்கள்‌ கூறியுள்ளது மிகவும்‌ பொருத்தம்‌. “விக்ஷிப்த 
சங்க்ரஹ' செய்தது உண்மை. சர்வமூல, சுதாதி கிரந்தங்களில்‌ அங்கங்கு வந்த விஷயங்களை 
இங்கு தொகுத்து கொடுத்திருப்பது மிகவும்‌ அருமை. வெவ்வேறு கிரந்தங்களில்‌ சொன்னதை, 
சுருக்கமாக சொன்னதை விவரித்துக்‌ கூறியிருப்பது நமக்கெல்லாம்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி. நமக்கு 
ஒரு சந்தேகம்‌. 


ஜயதீர்த்தர்‌ முதலான முந்தைய கிரந்தகாரர்‌ சொல்லாதவற்றை “அனுக்தகதன' என்று 
சொல்லியிருப்பதாக எங்களுக்கு சந்தேகம்‌. நான்‌ நினைப்பது என்னவென்றால்‌, ஸ்ரீடீகாராயர்‌ 
நேரடியாக சொல்லாததை, குறிப்பால்‌ உணர்த்திய விஷயங்களை, நீங்கள்‌ விளக்கியிருக்கிறீர்கள்‌ 
என்று நினைக்கிறேன்‌”. அதற்கு ஸ்ரீவியாசராஜர்‌ பதிலளித்தார்‌. 'அனுக்தகதன' என்றால்‌ 'நேரடியாக 
சொல்லாதது” என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்கள்‌. முந்தைய பல பண்டிதர்களும்‌ அவ்வாறே 
சொல்லியிருக்கிறார்கள்‌. நியாயாம்ருதத்தில்‌ சொல்லப்பட்டிருப்பவை அனைத்தும்‌ ஜயதீர்த்தரின்‌ 
கிரந்தங்களில்‌ சொல்லப்பட்டிருப்பதே. அப்படி அவை சொல்லப்படாதவை என்றால்‌, ஜயதீர்த்தரின்‌ 
கிரந்தங்களில்‌ எங்கு குறிப்பால்‌ உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குங்கள்‌ என்றார்‌. 


அப்போது வரதராஜாசார்யர்‌ மிகுந்த மரியாதையுடன்‌, நியாயாம்ருதத்தின்‌ அபூர்வமான 
விஷயங்கள்‌, வாதாவாளி, சுதா, தத்‌ வநிர்ணயடீகா, ப்ரமேய தீபிகா போன்ற கிரந்தங்களில்‌ 
வந்திருப்பதை சுட்டிக்‌ காட்டினார்‌. இதைக்‌ கேட்டு ஸ்ரீவியாசராஜர்‌ மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்‌. 
ஸ்ரீரகுநாத தீர்த்தரும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. வரதாசார்யருக்கு இருந்த சாஸ்திர ஞானம்‌, 
பாண்டித்யத்தைக்‌ கண்டு பெருமைப்பட்டார்‌. 


ஸ்ரீடீகாராயரின்‌ வாக்கின்‌ காம்பீர்யத்தை சுட்டிக்‌ காட்டி யஸ்ய வாக்‌ காமதேனுர்ன: 
காமிதார்த்தான்‌ ப்ரயச்சதி' என்னும்‌ சரம ஸ்லோகத்தின்‌ பொருளை உணர்த்திய 
வரதராஜாசார்யருக்கு, ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌, 'ஆத்ய' என்னும்‌ பட்டத்தைக்‌ கொடுத்து, ஸ்ரீமடத்தின்‌ 
முதல்‌ கந்த, தீர்த்தம்‌ மற்றும்‌ மரியாதையைக்‌ கொடுத்தார்‌. அன்றிலிருந்து அந்த வம்சத்தவர்‌ 
'ஆத்ய' என்று அழைக்கப்பட்டனர்‌. இத்தகைய மகாபண்டிதர்‌ வரதராஜாசார்யர்‌. 


அடுத்த பாடத்திற்காக வரதராஜாசார்யரை நியமித்தல்‌ 


இத்தகைய வரதராஜாசார்யர்‌, நியாயாம்ருத, சுதா ஆகிய கிரந்தங்களை ஸ்ரீரகூத்தமருக்கு கற்றுக்‌ 
கொடுக்கவேண்டுமென்று ஸ்ரீரகுவர்யர்‌ விரும்பினார்‌. அதற்கேற்ப வரதராஜாசார்யர்‌, 
மண்ணூரிலிருந்து ஆனெகொந்திக்கு வந்து குருகளை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்‌. 
ஸ்ரீரகுவர்யர்‌ அவரிடம்‌ இவ்வாறு கூறினார்‌. 'வரதராஜாசார்யரே. நம்‌ பூவுலக பிரயாணம்‌ 
முடிவடையும்‌ காலம்‌ வந்திருக்கிறது. நம்‌ சிஷ்யரான ரகூத்தம தீர்த்தருக்கு சம்ஸ்தானத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறேன்‌. அவர்‌ மகா சம்ஸ்தானத்தை முன்னெடுத்துச்‌ செல்லவிருக்கிறார்‌. அவர்‌ 
மேல்‌ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு ஹரிவாயு குருகளின்‌ ஆசிர்வாதம்‌ இருக்கிறது. 
ஆனால்‌ அவருக்கு இப்போது வயது 11. நைஷ்டிக பிரம்மசாரி. பால சன்யாசி. அவருக்கு சூத்ர 
பாஷ்யம்‌, தத்வபிரகாசிகா வரைக்குமான பாடத்தை சொல்லியிருக்கிறேன்‌. 


அவர்‌ அனைத்தையும்‌ உடனடியாக கிரகிக்கக்கூடியவர்‌. அவருக்கு சுதா பாடத்தை 
துவக்கியிருக்கிறேன்‌. ஆனால்‌ நம்‌ பிரயாண காலம்‌ வந்திருப்பதால்‌, நீங்கள்‌ அவருக்கு பாடத்தை 
முன்னெடுத்துச்‌ செல்லவேண்டும்‌. அவர்‌ ஹம்ஸ பீடத்தின்‌ பரமஹம்ஸர்‌. வேதாந்த 
சாம்ராஜ்யாதிபதிகள்‌. 


அவர்‌ அமர்ந்திருக்கும்‌ சிம்மாசனம்‌, ஸ்ரீஹரி, பிரம்மதேவர்‌, துர்வாசர்‌, ஸ்ரீமன்‌ மத்வாசார்யர்‌, 
ஸ்ரீஜயதீர்த்தர்‌ ஆகியோர்‌ அலங்கரித்த இடம்‌. ஹரிவாயுகள்‌ தமது பீடத்திற்காக அவர்களே 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


தேர்ந்தெடுத்த யதிகளே ஸ்ரீரகூத்தமர்‌. அவரது தகுதி மிகப்‌ பெரியது. வயது சிறியது. ஆகையால்‌ 
தாங்கள்‌ அவருக்கு மிகுந்த கெளரவத்துடன்‌, அடுத்த பாடங்களைச்‌ சொல்லுங்கள்‌ என்றார்‌ 
ஸ்ரீரகுவர்யர்‌. 


ஆத்ய வரதராஜாசார்யரும்‌ இந்த வேலையை மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. இது 
ஸ்ரஹரியே தமக்கு கொடுத்த பாக்கியம்‌ என்று எண்ணினார்‌. ஸ்ரீரகுவர்யருக்கு “அப்படியே 
செய்கிறேன்‌' என்று வாக்களித்தார்‌. 


ஸ்ரீரகுவர்யரின்‌ பிருந்தாவன பிரவேசம்‌ 


ஸ்ரீரகுவர்ய தீர்த்தர்‌ பிங்கல ஆண்டு ஜேஷ்ட கிருஷ்ண த்ருதியா அன்று, ஆனெகொந்தியில்‌ 
ஸ்ரீபத்பனாப, ஸ்ரீகவீந்த்ர, ஸ்ரீவியாசராஜ தீர்த்தரின்‌ பக்கத்திலேயே தமது பிருந்தாவனத்தில்‌ 
பிரவேசித்தார்‌. 


ஸ்ரீரகுவர்யர்‌, வரதராஜாசார்யருக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தார்‌. 'வரதராஜாசார்யரே, நீங்கள்‌ 
தினமும்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ இருக்கும்‌ மடத்திற்கு வந்து, அவருக்கு பாடம்‌ எடுக்கவேண்டும்‌. அவரிடம்‌ 
மரியாதை, கெளரவம்‌ இருக்கட்டும்‌. அவருக்கு அவமானம்‌ செய்யவேண்டாம்‌' என்றார்‌. 
ஆனெகொந்தியில்‌ பிருந்தாவன பிரவேசம்‌ செய்தார்‌. 


அப்போது அந்த புண்ணிய பூமியான துங்கா நதிக்கரையில்‌ நான்கு பிருந்தாவனங்கள்‌ இருந்தன. 
ஸ்ரீமதாசார்யரின்‌ உத்தராதிகாரிகளான, ஆத்ய டீகாராயரான ஸ்ரீபத்பனாப தீர்த்தர்‌. பின்னர்‌ அவரது 
பரம்பரையில்‌ வந்த கவீந்த்ர தீர்த்தர்‌ மற்றும்‌ வாகீச தீர்த்தர்‌. இவர்களுக்குப்‌ பிறகு ஸ்ரீவியாசராஜர்‌ 
அங்கு நான்காவதாக பிருந்தாவன பிரவேசம்‌ செய்தார்‌. 


ஸ்ரீரகுவர்யர்‌ அங்கு பிருந்தாவன பிரவேசம்‌ செய்தது ஐந்தாவதாக. பின்னர்‌ மேலும்‌ நான்கு 
யதிகள்‌ இங்கு பிருந்தாவன பிரவேசம்‌ செய்தபிறகு இந்த இடம்‌ 'நவபிருந்தாவனம்‌' என்று பெயர்‌ 
பெற்றது. ஸ்ரீஜகன்னாததாசர்‌ முதலான ஹரிதாசர்களே, ஸ்ரீரகுவர்யர்‌ முதலான யதிகளான ஒன்பது 
பேரையும்‌ பாடிப்‌ புகழ்ந்திருக்கின்றனர்‌. 


பாடத்திற்காக ஸ்ரீரகூத்தமர்‌ மண்ணூர்‌ வருகை 


ஸ்ரீரகூத்தமர்‌ தமது குருகளின்‌ வ்ருந்தாவனத்தை ஆனெகொந்தியில்‌ நிர்மாணித்தார்‌. மிகுந்த 
வைபவத்துடன்‌ மஹாசமாராதனையை நடத்தினார்‌. 


பின்‌, பாடத்திற்காக மண்ணூர்‌ வந்தார்‌. ஸ்ரீவித்யாநிதிகளின்‌ காலத்திலிருந்தே மண்ணூரில்‌ 
உத்தராதி மடத்தின்‌ வித்யாலயா இருந்தது. ஆத்யரின்‌ குலதெய்வம்‌ ஸ்ரீசென்னகேசவனின்‌ 
சன்னிதானம்‌. ஆத்ய கிருஷ்ணத்வைபாயனாசார்யர்‌ மண்ணார்‌, ஜும்யார, அகரகேட, படகானூர்‌ 
முதலான ஐந்து ஊர்களை பேஷ்வரிடமிருந்து தானமாக பெற்றபிறகு, பீமா தீரத்தின்‌ இந்த 
இடங்கள்‌ வைஷ்ணவ மயமானது. நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள்‌, வித்வாம்சர்கள்‌ மற்றும்‌ 
ஹரிதாசர்களால்‌ இந்த இடமே மிகவும்‌ புகழ்பெற்றதாயிற்று. 


ஆத்ய வரதாசார்யர்‌, மண்ணூரிலேயே வாசம்‌ செய்துவந்தார்‌. நல்ல செல்வந்தர்‌. 
நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம்‌ எடுப்பது, ஞான தானம்‌ செய்துவந்தார்‌. சமூகத்தில்‌ 
நல்ல பெயர்‌, புகழ்‌, கெளரவம்‌ பெற்றிருந்தார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ தமது குருகளான ஸ்ரீரகுவர்யரின்‌ ஆணைப்படி, சுதா படிப்பதற்காக மண்ணூர்‌ வந்தார்‌. 
ஸ்ரீமாதவ தீர்த்தரின்‌ மூலவ்ருந்தாவன சன்னிதியில்‌ ஸ்ரீமத்‌ உத்தராதி மடம்‌. அங்கேயே 
ஸ்ரீரகூத்தமர்‌ தங்கினார்‌. முதலில்‌ சில நாட்கள்‌ ஆத்ய வரதாசார்யரே மடத்திற்கு வந்து பாடம்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தார்‌. பின்னர்‌ அவரது நடவடிக்கைகளில்‌ மாற்றம்‌ வந்தது. ஸ்ரீரகூத்தமரை 
தமது விட்டுக்கு வந்து பாடம்‌ கற்குமாறு கூறினார்‌. தாம்‌ மற்ற பாடங்களை பலருக்கு 
சொல்லவேண்டி இருப்பதால்‌, தம்மால்‌ மடத்திற்கு வரமுடியாது என்றார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தமருக்கு வரதாசார்யர்‌ செய்த அவமரியாதை 


ஸ்ரீரகூத்தமர்‌ மண்ணூருக்கு வந்தார்‌. பால சன்யாசி, பரம தேஜஸ்வி, ஆன்மிக உலகத்திற்கு வந்த 
ஒரு அதிசயம்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ பிறந்ததிலிருந்தே விரக்தர்‌. இப்போதோ சன்யாசி. ஆடம்பரம்‌ இல்லாதவர்‌. ஒரு 
துண்டு வஸ்திரம்‌, கையில்‌ தண்டம்‌. எப்போதும்‌ சிரித்த முகம்‌. பக்தி, மரியாதைகளின்‌ மொத்த 
உருவம்‌. லெளகிகத்திலிருந்து எப்போதும்‌ தூரமாக இருந்தார்‌. 'அரகிர்ஜனசம்ஸதி' யாருடனும்‌ 
அதிக பேச்சில்லை. அரட்டை இல்லை. ஏகாந்த சாதகர்‌. எப்போதும்‌ கிரந்தங்களைப்‌ படிப்பது, 
எழுதுவது, அதைப்‌ பற்றி சிந்திப்பது என்றே காலம்‌ கழித்தார்‌. எவ்வளவு தேவையோ அவ்வளவே 
பேசினார்‌. கும்பலிலிருந்து விலகி இருப்பார்‌. எப்போதும்‌ பகவந்தனை நினைத்திருப்பவர்‌ 
ஸ்ரீரகூத்தமர்‌. 


இவருக்கு பாடம்‌ எடுத்து வந்த ஆத்ய வரதாசார்யர்‌, மத்திய வயதானவர்‌. மகா பண்டிதர்‌. 
கிருஹஸ்தர்‌. செல்வந்தர்‌. நல்ல குலத்தில்‌ பிறந்தவர்‌. மோதிர, சங்கிலிகளை அணிந்தவர்‌. 
மண்ணூர்‌ மக்களுக்கு குருகள்‌ என்று அழைக்கப்பட்டவர்‌. ஊர்‌ மக்களும்‌ இவருக்கு மிகவும்‌ 
மரியாதை கொடுத்து வந்தனர்‌. அவரது புகழ்‌, சிஷ்ய பிரசிஷ்யர்கள்‌ பலர்‌ இருந்ததால்‌ அவருக்கு 
சிறிது கர்வமும்‌ இருந்தது. 


ஸ்ரீரகூத்தமருக்கு பாடம்‌ எடுக்கத்‌ துவங்கிய வரதாசார்யர்‌, முதலில்‌ சில நாட்கள்‌ மடத்திற்கு வந்து 
போய்க்கொண்டிருந்தார்‌. குருகளான ஸ்ரீரகுவர்யரின்‌ ஆணைப்படியே நடந்து வந்தார்‌. பிறகு அவர்‌ 
மடத்திற்கு வரவேயில்லை. ஸ்ரீரகூத்தமர்‌ தமது சிஷ்யர்களிட்ம்‌ விசாரித்தார்‌. வரதாசார்யர்‌ 
இவ்வாறு சொல்லி அனுப்பினார்‌ - ' 


நாஹம்‌ வக்தும்மடம்‌ யாஸ்யே, அயாத்வஸ்மத்‌ க்ரஹாநிதி'. எனக்கு மடத்திற்கு வந்து பாடம்‌ 
சொல்லிக்‌ கொடுக்க முடியவில்லை. நான்‌ மடத்திற்கு வருவதில்லை. ஸ்வாமிகளே நம்‌ 
வீட்டுக்கு வந்து பாடம்‌ கற்றுக்கொண்டு போகட்டும்‌' என்றார்‌. 


ஸ்ரீரகூத்தமரும்‌ அதற்கு அப்படியே ஆகட்டும்‌ என்றார்‌. தினமும்‌ மடத்தில்‌ சன்யாச 
மகாபூஜையை முடித்து, வரதாசார்யர்‌ வீட்டுக்குச்‌ சென்று பாடம்‌ கற்றுக்‌ கொள்ளத்‌ துவங்கினார்‌. 
இப்படி பல நாட்கள்‌ ஆயின. ஒரு நாள்‌, பூஜையை முடித்து, பாடத்திற்குச்‌ செல்வதில்‌ சிறிது 
காலதாமதம்‌ ஆயிற்று. வரதாசார்யர்‌ தமது சிஷ்யர்களிடம்‌ “ஏன்‌ சன்யாசிகள்‌ இன்னும்‌ 
வரவில்லை என்று கேட்டார்‌. அவரது பூஜை ஆன்ஹிகங்கள்‌ மெதுவாக செய்கிறார்‌. 
தாமதமாகவே வருவார்‌. அவருக்காக நாம்‌ காத்திருக்க வேண்டுமா? என்று சில சிஷ்யர்கள்‌ 
கேட்டனர்‌. 


வரதாசார்யரும்‌ ஸ்வாமிகள்‌ வருவதற்குள்ளாகவே பாடத்தை துவக்கினார்‌. பின்‌, ஸ்வாமிகள்‌ 
வந்தபோது வரதாசார்யர்‌ அவரை கவனிக்கவேயில்லை. இந்திரன்‌, பிருஹஸ்பத்யாசார்யருக்கு 
அவமானம்‌ செய்ததைப்‌ போல இவரும்‌ நடந்தார்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ எதுவும்‌ சொல்லவில்லை. 
பாடத்தை முடித்து மடத்திற்கு வந்தார்‌. ஆனால்‌, வரதாசார்யரின்‌ சிந்தனையை ஸ்ரீகளவர்‌ 
அறிந்தார்‌. அவருக்கு இருக்கும்‌ கர்வத்தை கவனித்தார்‌. ஆனால்‌ நமக்கு பாட பிரவசனங்கள்‌ 
முக்கியம்‌. ஞானத்தை சம்பாதிப்பதே இலக்கு. அதன்‌ முன்‌ இத்தகைய நடவடிக்கைகளை 
கவனிக்கத்‌ தேவையில்லை என்று நினைத்தார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. 


த்வாதசி பாரணை சந்தர்ப்பத்தில்‌ 
ஸ்ரீரகூத்தமர்‌ மடத்தில்‌ பிக்ஷை ஏற்றுக்‌ கொண்டிருந்தார்‌. அன்றுவரை நடந்த வந்த சம்பிரதாயம்‌ 
இதுவே. தாமே சமையல்‌ செய்து, நைவேத்தியம்‌ படைத்து, யதிகளுக்கு ஹஸ்தோதகம்‌ கொடுத்து 
வந்தார்‌. பின்னர்‌ மற்றவர்கள்‌ உண்டு வந்தனர்‌. 


யதிஹஸ்தே ஜலம்‌ தத்யாத்‌ பைக்ஷ்யம்‌ தத்யாத்‌ புனர்ஜலம்‌. இதுவே விதி. ததன்னம்‌ 
மேருணாதுல்யம்‌. அந்த அன்னமானது மேரு பர்வதம்‌ போல வளரும்‌. புண்ணியமும்‌. இதுவே 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


யதிகளுக்கு அன்னதானம்‌ செய்பவர்கள்‌ நினைக்க வேண்டியது. ஸ்ரீரகூத்தமரின்‌ காலம்‌ வரைக்கும்‌ 
இதுவே வழக்கமாக இருந்தது. 


ஏவம்‌ ஸ்திதே சமாயாதா சாதனத்வாதஷி ததா | 
தஸ்யாம்‌ தலபதிஸ்சோபா வாமந்த்ரயத பாரணே | 
பூஜாப்ரஸ்தகை: ஸ்ரீபாத்யை: விலம்பிதமபூத்‌ ததா | 
ஆசார்யை: சஹிதஸ்சக்ரே பாரணம்‌ தான்‌ விஹாய ஸ்‌: || 
ஆபோஷனம்‌ ஸ்வேக்ருதே தை: ஸ்ரீபாதாஸ்சச மாகதா: 
தயோரகிக்ரமாம்‌ ஸ்வல்பாம்‌ த்வாதஷீம்‌ வீக்ஷ்ய தத்ஸ்ரீயம்‌ | 
மஹானஸே சமாஹூய தயாஹஸ்தோதகம்‌ தத: 
க்ருஹீத்வா பாரணம்‌ சக்ரு: ஜிதக்ரோதா குரூத்தமா: || 
தேஷாம்‌ ப்ரக்ருதிமீக்யெளத ரகூத்தம முனிஸ்வரா: || 
மனஸாசிந்தயாமாசுரக்ரே கிம்கார்யமித்யத 

பூர்வம்‌ து குருவஸ்சாஸ்மான்‌ உபவேஸ்ய கஜோபரி 
அணுத்தாரேண யாதேதி ப்ரோசுஸ்தே தத்‌ ரதம்பவேத்‌ || 
-பூர்ணபோத குருவம்ஷ கதா கல்பதரு 12-12 


க்வசித்‌ சாதன சம்யுக்த த்வாதஷ்யாம்‌ நாகதம்‌ குரும்‌ 
தேவார்ச்சன விலம்பேன த்யக்த்வா£போஷன மாததே | 
குஸ்மின்‌ க்ஷணேகுருர்கத்வா தெளத்ருஷ்டக்ருத ஹேளனெள 
தூஷ்ணும்‌ மஹானஸம்‌ கத்வா பார்யாதத்த கரோதக: 
பிக்ஷாம்‌ க்ருத்வா புனர்யாதோ ஸ்வமடம்‌ ததகம்‌ ஸ்மரன்‌ || 


ஒரு முறை சாதனி த்வாதசி வந்தது. ஊரின்‌ முக்யஸ்தர்‌ ஒருவர்‌ ஸ்ரீரகூத்தமரை த்வாதசி 
பாரணைக்கு தம்‌ விட்டிற்கு வருமாறு அழைத்திருந்தார்‌. ஸ்ரீகளவரும்‌ ஒப்புக்‌ கொண்டிருந்தார்‌. 
வரதராஜாசார்யருக்கும்‌, மற்ற வித்வாம்சர்களும்‌ அழைப்பு விடுத்திருந்தார்‌. என்றைக்கும்‌ போல 
அன்றும்‌ தம்‌ மடத்தில்‌ த்வாதசி பூஜையை முடித்தார்‌. மகாசம்ஸ்தானத்தின்‌ மூலராம, 
திக்விஜயராம, மூலசீதாவி, வேதவ்யாச முஷ்டிகளின்‌ பூஜை, நைவேத்தியம்‌ ஆகியவற்றை 
முடித்தார்‌. தீர்த்தம்‌ எடுத்துக்‌ கொண்டார்‌. பிக்ஷைக்காக அந்த முக்யஸ்தரின்‌ வீட்டுக்கு வந்தார்‌. 


அதற்குள்ளாகவே அங்கு ஆத்ய வரதாசார்யர்‌, அவரது சிஷ்ய ப்ரசிஷ்யர்கள்‌, பண்டிதர்கள்‌ என 
அனைவரும்‌ வந்திருந்தனர்‌. அனைவருக்கும்‌ இலை போடப்பட்டிருந்தது. சாதனி த்வாதசி 
ஆனாலும்‌, ஸ்ரீகளவரின்‌ பூஜை முடித்து அங்கு அவர்‌ வருவதற்கு சிறிது கால தாமதமாயிற்று. 
சாதனி நேரம்‌ முடியவில்லை ஆனாலும்‌, அங்கிருப்பவர்களின்‌ கெடுபிடியால்‌, ஸ்ரீகளவருக்கு 
பிக்ஷை அன்னம்‌ எடுத்து வைத்துவிட்டு, பிறருக்கு உணவு பரிமாறி விட்டனர்‌. அனைவரும்‌ 
சாப்பாட்டிற்கு அமர்ந்திருந்தனர்‌. 

பீடாதிபதிகளான, ஜகத்குருகளான, நம்‌ ஸ்ரீகளவர்‌ சாமான்யரல்ல என்னும்‌ அறிவு அனைவருக்கும்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌. அந்த யஜமானன்‌ மற்றும்‌ வரதாசார்யர்‌ இருவரும்‌ இதை 
மறந்துவிட்டிருந்தனர்‌. சாதனியின்‌ பலனைப்‌ பெறுவதற்கு யதிகளை அழைத்திருக்கிறோம்‌. 
அவரை விட்டு நாம்‌ உண்ணக்கூடாதென்பதை அவர்கள்‌ நினைத்திருக்கவேண்டும்‌. சாதாரண 
பிராமணனையே அவமதிக்கக்‌ கூடாது என்னும்போது இவர்‌ ஜகத்குருகள்‌. அவரை புறக்கணிப்பது 
என்பது எப்படி சாத்தியம்‌? இது அவர்கள்‌ செய்த மிகப்பெரிய தவறு. 


பாகவதத்தில்‌, அம்பரீஷராஜன்‌ சாதனி த்வாதசியன்று துர்வாசரை பாரணை செய்வதற்கு 
அழைத்திருந்தார்‌. அவர்‌ வருவதற்கு நேரமானதுபோது, இவரே தீர்த்தம்‌ பெற்றுக்கொண்டு 
சாப்பாட்டிற்கு அவரை எதிர்பார்த்திருந்தார்‌. இந்த சம்பவம்‌ அங்கிருந்தவர்களுக்கு மறந்திருந்தது. 
ஸ்ரீகளவரின்‌ வருகையை மறந்துவிட்டு அனைவரும்‌ தீர்த்தம்‌ பெற்றுக்கொண்டு உணவிற்கு 
அமர்ந்தனர்‌. அதே நேரத்தில்‌ ஸ்ரீகளவரும்‌ அங்கு வந்தார்‌. சூழ்நிலையை கவனித்தார்‌. யதிகளுக்கு 
நேர்ந்த அவமானத்தை உணர்ந்தார்‌. உடன்‌ மடத்திற்கு திரும்புவதற்கு எண்ணினார்‌. அந்த 
நேரத்தில்‌, அந்த முக்யஸ்தரின்‌ மனைவி அங்கு வந்து ஸ்ரீகளவரை வணங்கினாள்‌. அவள்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பரமசாத்வி. தன்‌ கணவன்‌ செய்த தவறை நினைத்து வருந்தினாள்‌. அதை மன்னிக்குமாறு 
ஸ்ரீகளவரிடம்‌ வேண்டினாள்‌. ஸ்ரீகளவருக்கு செய்த அவமானமானது, தன்‌ குடும்பத்தை, 
பரம்பரையை நாசப்படுத்திவிடும்‌ என்று நினைத்து அதற்காக அவரிடம்‌ மன்னிப்பு கோரினாள்‌. 


ஸ்ரீகளவரின்‌ மனம்‌ இரங்கியது. அவளின்‌ வேண்டுகோளின்படி, சமையலறையில்‌ செய்த 
வேறொரு சமையலில்‌ பிக்ஷையை ஏற்றார்‌. பாரணையை முடித்தார்‌. அவளுக்கு 
மந்திராக்ஷதையைக்‌ கொடுத்து மடத்துக்கு திரும்பினார்‌. அந்த யஜமானனுக்கோ, 
வரதாசார்யருக்கோ தம்மால்‌ யதிகளுக்கு அவமானம்‌ ஆனது என்கிற நினைப்பே வரவில்லை. 
மகாபாவம்‌ செய்திருக்கிறோம்‌ என்ற எண்ணமே வரவில்லை. உணவு முடித்து தம்‌ வேலைகளில்‌ 
ஈடுபட்டனர்‌. அகம்பாவமானது பாவத்திற்கு வழிவகுக்கும்‌. பெரியவர்களின்‌ அருளைப்‌ 
பெறாவிட்டாலும்‌ என்றைக்கும்‌ அவர்களை எதிர்க்கக்கூடாது. மன்னிப்பது பெரியவர்களின்‌ அரிய 
மனது. ஆனால்‌ அத்தகைய சந்தர்ப்பமே வராமல்‌ பார்த்துக்‌ கொள்வது சிறியவர்களின்‌ 
வேலையாக இருக்கவேண்டும்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ சிந்தனை 


ஸ்ரீமடத்திற்கு திரும்பி வந்த யதிகள்‌ சிந்தித்தார்‌. இத்தகைய சம்பவங்கள்‌ மறுபடி நடக்கக்கூடாது. 
இதனால்‌ தமக்கு ஏதும்‌ பிரச்னை இல்லை. ஆனால்‌, யஜமானனுக்கு பாவம்‌ வரக்கூடும்‌. மேலும்‌, 
கர்வத்தில்‌ இருக்கும்‌ இந்த மாதிரியான மக்களுக்கு, இந்த பாவத்தைப்‌ பற்றிய சிந்தனை இல்லை. 
பாரணையில்‌ நிராகரிப்பு, சின்ன வயது என்னும்‌ அவமரியாதை, யதிகள்தானே என்னும்‌ அலட்சிய 
மனோபாவம்‌ - இவற்றினால்‌ தமக்கு ஒன்றும்‌ நஷ்டமில்லை. ஆனால்‌ இது ஹம்ஸ நாமக 
ஹரியின்‌ பீடம்‌, பிரம்மன்‌ அமர்ந்த இடம்‌. ஸ்ரீமத்வர்‌ அலங்கரித்த சிம்மாசனம்‌. ஸ்ரீஜயதீர்த்தர்‌ 
அமர்ந்த பதவி. விஷ்ணு மதத்தின்‌ மூலபரம்பரை. ஸ்வயம்வ்யக்த, சச்சிதானந்த மூர்த்தியான 
ஸ்ரீமூலராமனின்‌ சன்னிதானம்‌. ஆக, இது மகாபீடத்திற்கு ஆன அபராதம்‌. நான்காவது 
ஆசிரமத்திற்கு ஆன அவமானம்‌. பெரியவர்களுக்கு செய்த தவறு. குருரகுவர்யரின்‌ பேச்சுக்கு 
ஆன களங்கம்‌. குருகளுக்கு செய்த துரோகம்‌. 


இப்படி இருக்கும்போது, இவற்றையெல்லாம்‌ மறந்து மறுபடி பாடத்திற்கு எப்படி செல்வது? இதை 
அப்படி மறந்துவிட்டால்‌, பீடத்திற்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு யார்‌ பொறுப்பு? மேன்மேலும்‌ 
இப்படியே அவமானம்‌ நடந்தால்‌ என்ன செய்வது? தமது சிறிய வயது. பீடம்‌ பெரியது. பெரிய 
யானையில்‌ அமர்ந்து சிறிய கதவின்‌ வழியாக செல்லுங்கள்‌ என்று சொல்வது போல்‌ இருக்கிறது. 


சன்யாசிகள்‌ பாட பிரவசனங்கள்‌ இல்லாமல்‌ இருக்கக்கூடாது. வரதராஜாசார்யர்‌ பாடம்‌ 
சொல்வதற்கு மடத்திற்கு வருவதில்லை. நானாக அங்கு சென்றாலும்‌, அலட்சியப்‌ பார்வை 
காட்டுகிறார்‌. அவமானம்‌ செய்கிறார்‌. இப்படி இருக்கும்போது பாடம்‌ கேட்பதற்கும்‌ மனம்‌ 
வருவதில்லை. “ஸ்வாத்யாய ப்ரவனாப்யாம்‌ ந ப்ரமதிதவ்யம்‌ தத்தி தப: தத்தி தப: பாடம்‌, 
பிரவசனம்‌, படிப்பது ஆகியவையே தவம்‌. யதிகள்‌ அவற்றை ஒரு நொடியும்‌ விடக்கூடாது. 
இப்போது என்ன செய்வது? ஸ்ரீகளவரின்‌ மனம்‌ சிந்தித்தது. 


குருகளான ஸ்ரீரகுவர்யர்‌, தமது பிருந்தாவன பிரவேச காலத்தில்‌ இந்த சந்தர்ப்பங்கள்‌ வந்தால்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்று சொல்லியிருந்தார்‌. மக்களிடம்‌ தர்மபுத்தி குறைந்து வரும்‌. 
கடவுளை தமது தேவைகளுக்காக மட்டும்‌ நினைப்பர்‌. தர்மங்களை தமது கடமை என்று 
நினைத்து செய்பவர்கள்‌ அல்ல. புகழுக்காக மட்டுமே செய்வர்‌. சமூகத்தில்‌ நற்பெயர்‌ 
வேண்டுமெனில்‌ குருகள்‌ வேண்டும்‌. குருகளின்‌ முன்பின்‌ ஓடாடினால்‌, தானே பெரிய மனிதன்‌ 
என்ற எண்ணம்‌ வரும்‌. இதுவே தற்போதைய சமூகத்தின்‌ நிலை. 


தூய்மையான பக்தியைவிட படாடோபமான பக்தியே அதிகம்‌. சாத்விகர்களின்‌ எண்ணிக்கை 
குறைந்து வருகிறது. ராஜஸ, தாமசர்களின்‌ எண்ணிக்கை அதிகம்‌. இத்தகைய சூழ்நிலையில்‌ 
தர்மசாதனை, சித்தாந்தம்‌ சொல்வதை மறக்கக்கூடாது. இத்தகைய நிலையிலேயே நீங்கள்‌ 
வாழவேண்டி வரும்‌. இதற்கு சரியான தீர்வு என்னவென்றால்‌ - மருதாத்மஜ திவ்ய சாஸ்திர 
வியாக்யானமேவ சததம்குரு: ஸ்ரீமத்வ சாஸ்திரத்தின்‌ பாட பிரவசனத்தால்‌ கிடைக்கும்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


அதிர்ஷ்டம்‌, புண்ணியமே சக்தி. அதுவே நாம்‌ வாழ்வதற்கு பலம்‌. ஹரிபக்தியே பெரிய சக்தி. 
ஸ்ரீமடத்திற்கு புகழைச்‌ சேருங்கள்‌ என்று குருகள்‌ உபதேசித்திருந்தார்‌. அவர்‌ ஏன்‌ அப்படி 
சொன்னார்‌ என்று இப்போது தெரியவருகிறது. விரக்தி ஜீவனத்தை ஏழ்மை என்று நினைப்பர்‌. 
பொறுத்துக்‌ கொண்டு போவதை பலவீனம்‌ என்று நினைப்பர்‌. 


இத்தகைய சந்தர்ப்பத்தில்‌ பீட பரம்பரை, மடங்களை மடாதிகாரிகளை மிகவும்‌ மரியாதையுடன்‌ 
பார்க்கவேண்டும்‌. குருகளின்‌ ஆணை, போதனைகளை அரசாணையாக பாவித்து அதன்படி 
நடக்கவேண்டும்‌. ஆத்திகர்களின்‌ மேம்பாட்டிற்காகவே ஸ்ரீமடம்‌ இருக்கிறது. அருள்‌ பாலிக்கவும்‌, 
உபதேசம்‌ செய்யவும்‌ குருகள்‌ இருக்கிறார்‌ என்னும்‌ அறிவு வரவேண்டும்‌. அதற்காக பல்வேறு 
நடவடிக்கைகளை எடுங்கள்‌ என்று குருகள்‌ உபதேசம்‌ செய்திருந்தார்‌. வேதாந்த சாம்ராஜ்யம்‌ இது 
பகவந்தனின்‌ சாம்ராஜ்யம்‌. வெகு விமரிசையாக இருக்கட்டும்‌. இதற்கு அனைவரும்‌ தலை 
வணங்கவேண்டும்‌. சம்ஸ்தானத்தின்‌ ஆணையை, செய்தியை அனைவரும்‌ பின்பற்ற வேண்டும்‌. 


கனவில்‌ குரு உபதேசம்‌ 


குருவின்‌ ஆணையை நிறைவேற்றுவதற்கு உண்டான சக்தி நம்மிடம்‌ இருக்கிறதா? என்றவாறு 
ஸ்ரீரகூத்தமர்‌ தீவிரமாக யோசித்து வந்தார்‌. நள்ளிரவு கடந்துவிட்டது. விடியல்‌ நேரம்‌. பிரம்ம 
முகூர்த்தம்‌. கண்‌ மூடுவதற்குள்‌ மறுபடி எழ வேண்டியதாயிற்று. திடீரென்று குரு ரகுவர்யரின்‌ 
தரிசனம்‌ கிடைத்தது. புன்னகை புரிந்தவாறு குருகள்‌ பேசலானார்‌. 


ப்ராப்தா£ஸ்மாபிர வஸ்தேய மிதி சிந்தா பராயண: 

நித்ராம்‌ லேபே க்ஷணம்‌ தத்ர தத்குரு: ஸ்வப்னகோபப்ரவீத்‌ | 

அஹம்‌ வச்மி அகிலம்சாஸ்திரம்‌ வதஷிஷ்யான்‌ யதேப்ஸிதம்‌ 
நத்ராகேதஸ்த்வயா கார்ய: ஸதா சன்னிதிகோஃஸ்ம்ருஹம்‌ || --குருசர்ய 


ஏவம்‌ சிந்தா சமாபன்னா நித்ரயா ச வஷீக்ருதா: 
தத:ஸ்வப்னே:வதம்ஸ்த்வேதா நாஷ்வாஸ்ய குருஷேகரா: 
அஹோபவந்த: ஸ்வ: ப்ராத: ஸ்னாத்வா ஸ்ரீஷக்ருபாபலாத்‌ 
அக்ரே வரதராஜேப்யோ யதத்யேயம்‌ ததேவ ஹி 

வாச்யம்‌ பவத்பி: சிஷ்யேப்யோ5 ஸ்ருதமப்யஸ்மதாக்ஞயா 
சுதுர்யோதோஃபி வாக்யார்த்தோ விதிதோவோ பவிஷ்யதி 
இத்தம்‌ ஸ்வப்னே குருவச: ஸ்ருத்வோத்தா யாதிஹர்ஷிதா: 
சிஷ்யானாஹூய வ்யாக்யானம்‌ வக்துமாரேபிரே ததா || 
-பூர்ணபோதகுரு வம்ஷகதா கல்பதரு - 12-14 


ஸ்ரீரகூத்தமரே! எந்தவித கவலையும்‌ வேண்டாம்‌. உங்கள்‌ ஆளுமை வெளிப்படும்‌ நேரம்‌ 
வந்துவிட்டது. உங்கள்‌ தகுதி உலகத்திற்குத்‌ தெரியும்‌ வேளை இதுவே. பீடத்தின்‌ மகிமை, உங்கள்‌ 
தவத்தின்‌ வலிமை, உங்களின்‌ அபாரமான ஞானம்‌ வெளிப்படும்‌ காலம்‌ கனிந்துவிட்டது. இனி 
நீங்கள்‌ யாரிடமும்‌ பாடத்திற்கு செல்லவேண்டாம்‌. பாடம்‌ படித்ததும்‌ போதும்‌. நாளை காலை 
உங்களின்‌ ஸ்னானம்‌, ஆன்ஹிகங்களை முடியுங்கள்‌. வியாசபீடத்தின்‌ முன்‌ அமர்ந்து, நீங்களே 
ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடத்தை சொல்லுங்கள்‌. மடத்தின்‌ அனைத்து மாணவர்களுக்கும்‌ பாடம்‌ 
சொல்லுங்கள்‌. வரதசார்யரிடம்‌ எதை படிக்கிறீர்களோ, அதே பாடத்தை இங்கே மாணவர்களுக்கு 
சொல்லுங்கள்‌. நாமே உங்களில்‌ இருந்து சொல்வோம்‌. எத்தகைய கடினமான சொல்லிற்கும்‌ 7 
வாக்கியத்திற்கும்‌ உங்களுக்கு மிகச்‌ சுலபமாக அர்த்தம்‌ புரியும்‌. அனைத்தும்‌ நலமாகவே 
முடியும்‌” - என்று குருகளான ஸ்ரீரகுவர்யர்‌ கூறினார்‌. 


அந்தக்‌ கனவிலேயே ஸ்ரீரககூத்தமரை ஒரு நொடியில்‌ பதரிகாஸ்ரமத்தின்‌ ஸ்ரீவேதவியாசர்‌, 
ஸ்ரீமத்வரின்‌ சன்னிதானத்திற்கு வரவழைத்தார்‌. அங்கு ஸ்ரீமதாசார்யர்‌, ரகூத்தமரின்‌ நாக்கில்‌ 
பீஜாக்ஷர மந்திரத்தை எழுதினார்‌. அனைத்து ஞானமும்‌ அறியும்‌ வண்ணம்‌ அவருக்கு 
அருளினார்‌. கிரந்தம்‌ எழுதுவதற்கு, பாட பிரவசனத்திற்கு, டீகா வியாக்யானம்‌ எழுதுவதற்கு 
ஆணையிட்டார்‌. ஒப்புதல்‌ அளித்தார்‌. வியாசமத்வர்‌ இவரை ஆசிர்வதித்தனர்‌. ஸ்ரீரகுவர்யர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


இவரை மறுபடி அழைத்து வந்தார்‌. இந்த சாட்சாத்காரம்‌, ஹரிவாயுகுருகளின்‌ நேரடி தரிசனம்‌, 
அருளாசிகள்‌ ஆகியவை vஸ்ரீரகூத்தமரிடம்‌ புதிய பரிமாணத்தைக்‌ கொண்டு வந்தன. 


உற்சாகம்‌ கொண்டார்‌. கவலையை விட்டார்‌. அடுத்து செய்யவேண்டியது என்ன என்று புரிந்தது. 
காலை ஆனது. கடமை அழைத்தது. திடமான பக்தியில்‌ அனைத்து சாஸ்திரங்களும்‌ புரிந்தன. 
புத்தியில்‌ ஒளிர்ந்தன. ஸ்ரீரகூத்தமரின்‌ வாழ்க்கையில்‌ புதிய அத்தியாயமே தொடங்கியது. 
ஸ்ரீமதானந்த தீர்த்தரின்‌ சாட்சாத்‌ கைகளின்‌ ஸ்பரிசத்தால்‌ மயிர்‌ கூச்செறிந்தது. சன்னிதானம்‌ 
சாமர்த்தியத்தைக்‌ கொடுத்தது. ஸ்ரீரகூத்தமரின்‌ வாழ்க்கையில்‌ இது ஒரு மிகப்பெரிய 
கொண்டாட்டம்‌. பண்டிகை. இதனால்‌ அனைவரின்‌ வாழ்க்கையிலும்‌ தினந்தோறும்‌ 
கொண்டாட்டம்‌. இது ஹரிவாயுகளின்‌ கிருபை. 


மறுநாள்‌ விடிந்தது. மடத்து சிஷ்யர்கள்‌ அனைவரையும்‌ பாடம்‌ படிப்பதற்கு அழைத்தார்‌ 
ஸ்ரீரகூத்தமர்‌. பண்டிதர்களுக்கு வியப்பு. மாணவர்களுக்கு மகிழ்ச்சி. அனைவரும்‌ ஸ்னானம்‌ 
செய்து பாடம்‌ படிப்பதற்கு தயாராக வந்தனர்‌. 12 வயதேயான இந்த யதிராஜர்‌, பால சன்யாசி, 
பாடம்‌ படிக்க போய்க்கொண்டிருந்தவர்‌ இன்று ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இது ஒரு அதிசயமே. ஸ்ரீரகூத்தமர்‌ தேவதா புருஷர்‌ என்பது நிச்சயம்‌ 
ஆயிற்று என்றனர்‌. 


சிலர்‌ வியப்புடன்‌, சிலர்‌ மகிழ்ச்சியுடன்‌, சிலர்‌ ஆர்வத்துடன்‌ வந்து பாடத்தைக்‌ கேட்க அமர்ந்தனர்‌. 
சுதா பாடம்‌ துவங்கிற்று. ஸ்ரீரகூத்தமர்‌ சுதா மங்களாசரணத்தை தொடங்கினார்‌. தெளிவான உரை. 
ஸ்ரீரகுவர்யர்‌ சொன்னது போல, ஸ்ரீரகூத்தமர்‌ சுதா படிக்கும்போதே பலவித அர்த்தங்கள்‌ நான்‌ 
முந்தி நீ முந்தி என்று தம்மை காட்டிக்கொண்டன. ஸ்ரீரகூத்தமர்‌ அனாயாசமாக அனைத்தையும்‌ 
விவரித்தார்‌. சிஷ்யர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம்‌. அபூர்வமான விஷயத்தை கேட்ட 
மகிழ்ச்சி. சாட்சாத்‌ சுகாசார்யரே வந்து அமர்ந்தார்போல நினைத்தனர்‌. தம்‌ கண்‌, காதுகளை 
அவர்களாலேயே நம்பமுடியவில்லை. ஞானம்‌ பெற்றனர்‌. முதல்‌ நாள்‌ பாடத்தின்‌ அனுபவத்தை 
ஊரே பேசியது. அனைவரும்‌ மகிழ்ந்தனர்‌. பாடம்‌ கேட்க வரும்‌ மக்கள்‌ கூட்டம்‌ அதிகமாயிற்று. 
அனைவருக்கும்‌ இந்த அற்புத சம்பவம்‌, ஒரே நாளில்‌ நிகழ்ந்த மாற்றம்‌, விளக்கமுடியாததாக 
ஆயிற்று. இரவு பகலாக பாடம்‌ நடந்தது. மாணவர்கள்‌ பெருகினர்‌. புகழ்‌ பரவிற்று. பெரிய 
பண்டிதர்கள்‌ வந்து பாடம்‌ கேட்டனர்‌. தப்பு நடந்துவிட்டது என்று ஸ்ரீரகூத்தமரின்‌ காலில்‌ விழுந்து 
வணங்கினர்‌. 


இங்கு வரதாசார்யரோ, ஸ்ரீரகூத்தமர்‌ பாடத்திற்கு வருவார்‌ என்று காத்திருந்தார்‌. பின்னர்‌ 
செய்தியை அறிந்தார்‌. குருகளிடம்‌ சிறிதளவு தத்வபிரகாசிகா படித்த சிறுவர்‌ இவர்‌. 
அப்படியிருக்கையில்‌, சுதா பாடம்‌ எப்படி சொல்லமுடியும்‌? வரதாசார்யருக்கு எதுவும்‌ 
புரியவில்லை. ஆனால்‌ மக்களின்‌ பேச்சைக்‌ கேட்டார்‌. மடத்திற்கு செல்லவும்‌ தயக்கம்‌. 
ஸ்ரீரகூத்தமரின்‌ அருகில்‌ செல்லவும்‌ பயந்தார்‌. செய்த தவறினை அறிந்தார்‌. இப்படியே நாட்கள்‌ 
நகர்ந்தன. பாட பிரவசனங்கள்‌ நடந்து வந்தன. வரதாசார்யர்‌ மக்களிடம்‌ தகவலை அறிந்தவாறு, 
விட்டிலேயே அடைந்து கிடந்தார்‌. 


இன்னொரு நாள்‌. இரவு நேரம்‌. அடுத்த நாளின்‌ பாடத்தை பார்த்தவாறு ஸ்ரீரகூத்தமர்‌ 
அமர்ந்திருந்தார்‌. அவர்‌ முன்‌ புத்தகங்கள்‌ இருந்தன. புத்தகத்தில்‌ இருந்த ஒரு வாக்கியத்தைப்‌ 
பற்றி வெகு நேரமாக யோசித்து அமர்ந்திருந்தார்‌. அதற்கான அர்த்தம்‌ விளங்கவில்லை. இரவும்‌ 
கடந்தது. குருவான ரகுவர்யரிடம்‌ வேண்டினார்‌. மறு நாள்‌ விடிந்தது. இன்னொரு முறை 
ஸ்ரீரகுவர்யரின்‌ தரிசனம்‌ கிடைத்தது. கனவில்‌ அல்ல. நேரடி தரிசனமே அது. ஸ்ரீரகுவர்யர்‌ 
பேசினார்‌. 


“ஸரீரகூத்தமரே! ஏன்‌ யோசனை? ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ பேச்சின்‌ விவரங்களை அவரே இன்னொரு 
கிரந்தத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. இந்த கிரந்தத்தில்‌, இந்த பக்கத்தில்‌ அந்த விளக்கம்‌ இருக்கிறது. 
அதை பாருங்கள்‌. உங்களுக்கு அனைத்து அர்த்தங்களும்‌ புரியவரும்‌. இனி உங்களுக்கு 
இதுபோன்ற சந்தேகங்கள்‌ / தடைகள்‌ வராது. அனைத்து சத்‌ கிரந்தங்களின்‌ அர்த்தங்களும்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


உங்களுக்கு தெரியவரும்‌. ஸ்ரீஹரியின்‌ அருள்‌ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும்‌” என்று 
ஆசிர்வதித்து மறைந்தார்‌. 


ஸ்ரீரகூத்தமருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி. குருகளை கண்களின்‌ முன்‌ கண்ட ஆனந்தம்‌. அவரின்‌ 
அருளைப்‌ பெற்றதில்‌ சந்தோஷம்‌. 'குர்வனுக்ரஹரூபாம்‌ தாம்‌ காமதேனும்‌ உபாஸ்மஹே. 
குருகளின்‌ அருளே காமதேனு. படித்ததை அவ்வப்போது வந்து புரியவைக்கும்‌ குருகள்‌, ஒரு 
கல்பவ்ருக்ஷம்‌ என்று மகிழ்ந்தார்‌. இது ரகூத்தமருக்குக்‌ கிடைத்த வரம்‌. அந்த கிரந்தத்தை 
எடுத்துப்‌ பார்த்தார்‌. அந்த அர்த்தம்‌ தெளிவாக புரிந்தது. தக்க சமயம்‌ வரும்போது, இந்த 
அபூர்மான அர்த்தத்தை ஒரு டிப்பணியாக எழுதி அடுத்த தலைமுறைக்கு சொல்லலாம்‌ என்று 
நினைத்தார்‌. தம்‌ டிப்பணிகள்‌ மூலமாகவே பாடம்‌ எடுக்குமாறு, அனைத்து கடினமான 
சொற்களுக்கும்‌ தெளிவான அர்த்தம்‌ எழுதவேண்டும்‌ என்று தீர்மானித்தார்‌. குருவருளின்‌ பலனை 
அடுத்து வருபவர்களுக்கு கொடுக்க எண்ணினார்‌. குருகள்‌ கூறிய, கூறாமல்‌ விட்ட அனைத்து 
அர்த்தங்களையும்‌ அவரது அருளால்‌ புரிந்து கொண்டார்‌. “குருபக்தி - குருகளின்‌ அருளுக்கு: தக்க 
உதாரணமாக திகழ்ந்து ஸ்ரீரகூத்தமர்‌ தம்‌ வாழ்நாளை வாழ்ந்து காட்டினார்‌. 


வழக்கம்போல ஸ்ரீரகூத்தமர்‌ விடியலில்‌ எழுந்தார்‌. ஆற்றில்‌ சந்தியாவந்தனம்‌, ஜபத்தை முடித்தார்‌. 
நியாயசுதா பாடத்தை துவக்கினார்‌. அவர்முன்‌ பற்பல பண்டிதர்கள்‌, மாணவர்கள்‌, மக்கள்‌ 
அமர்ந்திருக்க, பாடம்‌ துவங்கியது. 


இங்கு வரதாசார்யருக்கு கவலை. "தம்மிடம்‌ படித்துவந்த ஸ்ரீகள்‌, தற்போது அவரே பாடம்‌ எடுக்கத்‌ 
துவங்கிவிட்டார்‌. தாம்‌ எந்த இடத்தில்‌ பாடத்தை நிறுத்தினாரோ, அதிலிருந்து அடுத்த பாகத்தின்‌ 
பாடத்தை எடுக்கிறாராம்‌. இது எப்படி சாத்தியம்‌? இதைக்‌ கேட்ட வரதாசார்யருக்கு பயம்‌ வந்தது. 
தம்‌ சிஷ்யர்கள்‌, கிருஹஸ்தர்கள்‌ அனைவரும்‌ ஸ்ரீகளவரிடம்‌ சிஷ்யராகி விட்டனர்‌. அவரின்‌ 
அனைத்து பாட பிரவசனங்களுக்கு தவறாமல்‌ போகின்றனர்‌. குருகளின்‌ அருளால்‌, கலியுகத்திலும்‌ 
இத்தகைய ஆச்சரிய சம்பவங்கள்‌. மகிமைகள்‌ நடக்குமா? அப்படியெனில்‌, ஸ்ரீரகூத்தமரின்‌ 
யோக்கியதை (தகுதி) மிகப்‌ பெரியதாக இருக்கவேண்டும்‌. வயது சிறியது. பீடம்‌ பெரியது. இதை 
அறியாமல்‌, தாம்‌ தவறு செய்ததாக அறிந்தார்‌. ஒரு நாள்‌ தாமே ஸ்ரீமடத்திற்கு ஸ்ரீகளவரிடம்‌ 
பாடத்திற்கு செல்லவேண்டும்‌ என்று ஆவல்‌ பிறந்தது. ஸ்ரீரகூத்தமரின்‌ இந்த புதிய மகிமையை, 
மக்கள்‌ அனைவரும்‌ புகழ்வதை, தாம்‌ நேரில்‌ காணவேண்டும்‌ என்று நினைத்தார்‌. 


தான்‌ த்ருஷ்ட்வா வரதராஜார்யோ பாண்டித்யமதகர்வித: 
சுதாவ்யாக்யான சமயே சர்வம்‌ வ்யக்திபவிஷ்யதி | 
தத்தினேவரதராஜாசார்ய: பஹிர்லீனோகஃகிலம்‌ ஸ்ருணோத்‌ 
ஸ்வெளச்ருதார்த்தான்‌ ப்ருவாணம்‌ தம்‌ மத்வசித்தாந்த சம்மதான்‌ 
ஸ்ருத்வா பயாகுல: பஸ்சாத்‌ கத்வாஷு குருசன்னிதிம்‌ 
ஸ்துத்வா பரமயாபக்த்யா சாஷ்டாங்கம்‌ ப்ரணனாம ஸ்‌: || 
-குருசர்யா 3-78 


தஸ்மின்‌ தினே தே வரதாசார்யா: ஸ்னாத்வாஃதிஷீக்ரத: 
மடமேத்ய பஹி: ஸ்தித்வா வ்யாக்யான்‌ மத ஷுஷ்ருவு: || 


ததாஸுதுர்போத வாக்யே த்வாகதே தே ரகூத்தமா: 
வாக்யார்த்த மூசு: நி:ஷங்கா: சிஷ்யேப்ய: சர்வசம்மதம்‌ | 
ததாகர்ண்யாத வரதாசார்யா: சந்தோஷ நிர்பரா: 
ப்ரவிஷ்யாந்தர்ஹ்ருதா தேப்யோ நமஸ்காராம்ஸ்ச சக்ரிரே | 
யயாசிரேஞ்சலிம்‌ பத்வா ஸ்ரீபாதேப்யோ த்விஜோத்தமா: 
சம்ஸ்தான த்ரோஹாமனிஷமகார்ஷ மஹமித்யலம்‌ || 
-பூர்ணபோத குருவம்ச கதாகல்பதரு 12-28 


வ்யாக்யாதா5$ஸ்ருத சாஸ்த்ராம்‌ தமன மதஸஹோபி வரதராஜார்ய | 
பஹுலம்‌ தணீதி வாக்யே சம்ஞாதண்ணீதி பரீக்ஷ்ய கதயந்தம்‌ || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


- சத்யநிதி விலாஸ்‌ 3-30 


சன்யாசிவர்யகதிதம்‌ சரலம்‌ சுபோதம்‌ 
ஸ்ருத்வா சுதாப்ரவசனே பஹுலந்தணீயபம்‌ | 
வாதம்‌ பதானத தராமர சேவ்யபாத 
ஸ்ரீபாவபோத குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ || 
-ீரகுப்ரமதி தீர்த்தர்‌ 


பால்யேஃத்யாபக தோஃவமான சுமஹா ஷல்யாவித்தாந்தர: 
கல்யே ஸ்வப்னகுரூதிதேன ஹி சுதா துல்யேன சூர்யக்ரணி: | 
குல்யேன த்விஜமண்டலேன மஹித: ஸ்வல்பேதரேஷாம்‌ சுதா 
குல்யானந்தகரோ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதாமங்கலம்‌ || 
-ஸ்ரீசத்பபிரமோத தீர்த்தர்‌ 


ஒரு நாள்‌, வரதாசார்யர்‌ காலையில்‌ எழுந்து தம்‌ ஸ்னான ஆன்ஹிகங்களை முடித்து, மடத்திற்கு 
வந்தார்‌. இன்னும்‌ மக்கள்‌ வந்திருக்கவில்லை. அதற்காகவே அவர்‌ விடியலிலேயே வந்திருந்தார்‌. 
வந்து மடத்தில்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ ஒரு மூலையில்‌ அமர்ந்தார்‌. பாடம்‌ கேட்க வேண்டும்‌. 
தாம்‌ வந்திருப்பது ஸ்ரீகளவருக்கும்‌ தெரியக்கூடாது என்று அமர்ந்திருந்தார்‌. வழக்கம்போல மக்கள்‌ 
கூட்டம்‌ பாடத்திற்கு வந்தது. ஸ்ரீரகூத்தமர்‌ வந்தார்‌. நியாயசுதா பாடம்‌ துவங்கியது. 
வரதாசார்யரும்‌ மிகவும்‌ கவனத்துடன்‌ பாடத்தைக்‌ கேட்டார்‌. ஸ்ரீமன்‌ நியாயசுதாவில்‌ மிகவும்‌ 
முக்கியமான கட்டம்‌, வியாகரணத்தின்‌ வாக்யார்த்த வரும்‌ பகுதி. 


'பஹுலந்தணி' என்னும்‌ வாக்கியத்திற்கு ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ அற்புதமான வர்ணனை. 'தணி' என்றால்‌ 
எண்ணிக்கை. இது வரதாசார்யருக்கும்‌ பாடம்‌ சொல்லும்போது தெரியாத விஷயம்‌. இது 
அனைவருக்கும்‌ சுலபமாக தெரிவதில்லை. பல்வேறு சாஸ்திரங்களை படித்து, அறிந்திருந்தாலே 
பிடிபடக்கூடிய விஷயமாகும்‌. அப்படிப்பட்ட விஷயத்தை ஸ்ரகூத்தமர்‌, மிகவும்‌ சரளமாக, 
எளிமையாக விவரித்தார்‌. நடுநடுவே சிஷ்யர்களின்‌ சந்தேகங்கள்‌, பண்டிதர்களின்‌ கேள்விகள்‌ - 
இவை அனைத்தையும்‌ ஸ்ரீகளவர்‌ சுலபமாக எதிர்கொண்டு, அனைவருக்கும்‌ திருப்தியாகுமாறு 
பதிலளித்து வந்தார்‌. தலையில்‌ அனைத்து கிரந்தங்களும்‌ குடிகொண்டிருந்தன. 


மகாபண்டிதரான வரதாசார்யருக்கு, ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ பாண்டித்யம்‌, புகழ்‌, குருவருள்‌ 
ஆகியவை புரிய நேரமாகவில்லை. ஸ்ரீரகூத்தமர்‌ தேவபுருஷர்‌ என்னும்‌ அனுபவம்‌ வந்தது. 
'குணீகுணம்‌ வேத்தே நலிர்குண: | வித்வானேவ விஜனாதி வித்வஜ்ஜனம்‌' என்பது போல, 
ஸ்ரீரகூத்தமரின்‌ ஆளுமை, பாண்டித்யம்‌, தவம்‌, குருவருளின்‌ சக்தி ஆகியவற்றை நேரில்‌ கண்டார்‌. 
மகிழ்ச்சியடைந்தார்‌. ஸ்ரீகளவரின்‌ மேல்‌ மரியாதை வந்தது. உடனே மறைந்திருந்தவர்‌ 
வெளிப்பட்டார்‌. மக்களின்‌ எதிரில்‌ ஸ்ரீரகூத்தமரிடம்‌ வந்து சாஷ்டாங்கமாக வணங்கினார்‌. தம்மால்‌ 
ஏற்பட்ட அவமானம்‌, தவறுகளை மன்னிக்குமாறு வேண்டினார்‌. தமக்கு அருளுமாறு கேட்டுக்‌ 
கொண்டார்‌. தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார்‌. இது ஹம்ஸபீடம்‌. 
ஸ்ரீமத்வர்‌ அமர்ந்த இடம்‌. நாவாயோ ராமபூஜக:'. வாயுதேவரின்‌ விசேஷ சன்னிதானம்‌ இல்லாமல்‌ 
இங்கு அமர்ந்து ஸ்ரீமூலராம ஸ்ரீதிக்விஜய ராமனின்‌ பூஜையை செய்ய முடியாது. இந்த அனுபவம்‌ 
தற்போது அவருக்கு தெள்ளத்‌ தெளிவாக புரிந்தது. தம்மை, தம்‌ வம்சத்தை மேம்படுத்த 
வேண்டுமென்று கைகூப்பினார்‌. 


ஸ்ரீரகூத்தமருடையது மிகவும்‌ சிறந்த ஆளுமை. அவ்வளவு எளிதாக புரிந்து விடமுடியாதது. 
ஆழமான அனுசந்தானம்‌, தவம்‌, ஹரிபக்தி, குருகளில்‌ விஸ்வாசம்‌, பாண்டித்யம்‌, புகழ்‌, வித்வாம்சம்‌ 
இவை அனைத்தும்‌ அவரது ஸ்வபாவத்திலேயே இருந்தன. வெளிப்பார்வைக்கு அவை 
தெரிவதில்லை. 


ஸ்ரீரகூத்தமர்‌, ஸ்ரீவரதாசார்யரைக்‌ கண்டு புன்னகைத்தார்‌. அமரச்‌ சொன்னார்‌. “இதெல்லாம்‌ 
ஸ்ரீஹரியின்‌ சங்கல்பம்‌. தவறு உங்களுடையதல்ல. நாம்‌ மேலும்‌ பக்தி, சாதனை செய்வதற்கு 
ஹரிகுருகள்‌ செய்த முடிவே இது. இனி நீங்கள்‌ மடத்திலேயே இருங்கள்‌. நடைபெறும்‌ பாட 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பிரவசனங்களுக்கு சாட்சியாக இருங்கள்‌. அதுவே நமக்கு மகிழ்ச்சி. ஸ்ரீராமதேவரின்‌ அருள்‌ 
உண்டாகட்டும்‌' என்றார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ பக்குவமடைந்த யோகி. பரிபூர்ண வைராக்கியசாலி. தூய்மையான சன்யாசி. எதிலும்‌ 
சம்பந்தப்படாதவாறு இருப்பவர்‌. ஸ்ரீஹரியிடம்‌ மட்டும்‌ தடையில்லா பக்தி உடையவர்‌. 
பாடபிரவசன, தியானம்‌, ஜபம்‌, அத்யயனத்தில்‌ எப்போதும்‌ ஈடுபட்டவர்‌. ஆகையால்‌, அவர்‌ 
வரதாசார்யரின்‌ நடவடிக்கைகளை கவனத்தில்‌ கொள்ளவில்லை. பெரிய மனதுடன்‌ அவரை 
மன்னித்தார்‌. அவரது நலனை நாடினார்‌. 


ஒரு காலத்தில்‌ பாடம்‌ எடுத்த குருவான ஆத்ய வரதாசார்யர்‌, இன்று வியாச பீடத்தின்‌ முன்‌ 
சிஷ்யராக அமர்ந்தார்‌. 'சிஷ்யஸ்தேஹம்‌ ஷாதிமாம்‌' என்று ஸ்ரீரகூத்தமரின்‌ காலைப்‌ பிடித்து 
வணங்கினார்‌. “கிமலப்யம்‌ பகவதே ப்ரசன்னே ஸ்ரீனிகேதனே' ஹரிகுருகள்‌ தரிசனம்‌ அளித்தபிறகு 
எது சாத்தியமில்லை? கிரந்தங்களின்‌ பாடம்‌ அற்புதமாக முன்னெடுத்து நடந்தது. அனைத்து 
சாஸ்திரங்களும்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ முகத்திலிருந்து மழைபோல்‌ பொழிந்தன. ஸ்ரீரகூத்தமரின்‌ 
திக்விஜயம்‌ தொடங்கியது. 


ஸ்ரீமூலராமனின்‌ வைபவ ராஜ்யம்‌ 


ஸ்ரீரகுவர்யரின்‌ ஆணைகள்‌ நினைவுக்கு வந்தன. ஸ்ரீரகூத்தமர்‌ அவற்றை ஒவ்வொன்றாக செய்யத்‌ 
துவங்கினார்‌. ஸ்ரீஹம்ஸபீடத்திற்கு முதலில்‌ இருந்ததைப்‌ போல வேதாந்த சாம்ராஜ்யத்தின்‌ 
ஸ்வரூபத்தைக்‌ கொடுத்தார்‌. பீடாதிபதிகள்‌ பிக்ஷுகள்‌ அல்ல. பிடி சன்யாசிகள்‌ அல்ல. பற்பல 
மக்களின்‌ குருகள்‌. பரமஹம்ஸர்‌. தண்டம்‌ ஏந்தியவர்‌. ஸ்ரீஹரியின்‌ பீடத்தில்‌ அமர்ந்தவர்‌. 
சதுர்யுகத்தின்‌ மூர்த்தியான ஸ்ரீமூலராம மூலசீதாதேவியரை பூஜிப்பவர்‌. ஸ்ரீராமனின்‌ பூஜை, 
நைவேத்தியத்திற்கு சரியான ஏற்பாடுகளை செய்தார்‌. சிஷ்யனான, சுத்த சதாசாரியான, 
சாஸ்திரக்ஞ்னான ஒருவரே ஸ்ரீமூலராமனின்‌ நைவேத்தியத்திற்கு சமையல்‌ செய்யவேண்டும்‌. 
ஸ்ரீகளவரே ஸ்ரீராமனின்‌ பூஜையை செய்து இதையே நைவேத்தியம்‌ செய்து, பிக்ஷையாக ஏற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இது சிறிய சமையல்‌. 


பிறகு மற்ற வித்வாம்சர்கள்‌, மாணவர்கள்‌, கிருஹஸ்தர்களுக்கெல்லாம்‌ சுத்தமான, சுவையான 
சமையல்‌ செய்யவேண்டும்‌. ஸ்ரீகளவரே அந்த சமையலையும்‌ ஸ்ரீமூலராமதேவருக்கு சமர்ப்பிக்க 
வேண்டும்‌. ஸ்ரீகளவர்‌ தாம்‌ தீர்த்தம்‌ பெற்று, மற்றவர்களுக்கும்‌ கொடுக்கவேண்டும்‌. எந்த 
கிருஹஸ்தர்‌, செல்வந்தர்‌ பிக்ஷை செய்தாலும்‌ அனைத்து வித சிறிய சமையல்‌, பெரிய சமையல்‌ 
ஏற்பாடுகள்‌ மடத்திலிருந்தே நடைபெற வேண்டும்‌. அதற்காக ஒரு மேனேஜர்‌, மேற்பார்வையாளர்‌ 
ஆகியோர்‌ நியமிக்கப்பட வேண்டும்‌. ஸ்ரீமடத்தைவிட்டு வேறு யார்‌ தயார்‌ செய்த சமையலையும்‌ 
ஏற்றுக்கொள்வதில்லை. 


ஸ்ரீகளவருக்கு பாதுகாவலர்கள்‌, த்வாரபாலகர்கள்‌, பூஜைக்கு உதவுபவர்கள்‌, நீர்‌ இறைப்பவர்‌, இடபல 
சேவகர்கள்‌ என அனைவரையும்‌ தயார்‌ செய்தார்‌. எந்த வித்வாம்சர்‌ தமக்காக சமையல்‌ 
செய்தாலும்‌, அதை ஸ்ரீகளவரே சம்ஸ்தானத்து தேவர்களுக்கு சமர்ப்பிப்பார்‌. மகாசம்ஸ்தானத்து 
பூஜை நடைபெறும்போது, அங்கு வேறு எந்த கிருஹஸ்தரும்‌ பூஜை செய்யக்கூடாது. 
ஸ்ரீமூலராமனின்‌ தங்க, வெள்ளி மண்டபம்‌, பூஜை பாத்திரங்கள்‌ தேவை. தீபாராதனை, மங்களாரத்தி, 
கண்டாமணி, சங்கு ஒலியின்‌ வைபவம்‌ இருக்கவேண்டும்‌. மூன்று பூஜை, மாலையில்‌ தொட்டில்‌ 
பூஜை, ஆரத்தி ஆகவேண்டும்‌. அனைத்து விரத நியம, பண்டிகைகள்‌ மடத்தில்‌ பின்பற்ற 
வேண்டும்‌. பயணமும்‌ செய்யவேண்டும்‌. குதிரை, யானை, வாகனங்கள்‌ இருக்கவேண்டும்‌. 
ஸ்ரீராமதேவரின்‌, சம்ஸ்தானத்தின்‌ பெட்டிகளை ஸ்ரீகளவரே தூக்கி பயணம்‌ செய்வதற்கு பதிலாக, 
ஸ்ரீகளவருடன்‌ வரும்‌ வாகனத்தில்‌ அவையும்‌ வரவேண்டும்‌. மடாதிகாரிகள்‌, மடத்து சிப்பந்திகள்‌ 
ஊர்‌ ஊராகச்‌ சென்று மடத்தின்‌ அறிமுகம்‌ செய்யவேண்டும்‌. புகார்கள்‌ வந்தால்‌ அதற்கு தக்க 
நடவடிக்கை எடுக்கவேண்டும்‌. 


இப்படியெல்லாம்‌ செய்யவேண்டுமா என்று பலர்‌ யோசித்தனர்‌. ஆனால்‌, இது காலத்தின்‌ 
கட்டாயம்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ இத்தகைய மாற்றங்களை வரவேற்றார்‌. பின்னர்‌ இதர மடங்களிலும்‌, 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


மதங்களிலும்‌ இது போன்ற மாற்றங்கள்‌ வரத்தொடங்கின. வேதாந்த சாம்ராஜ்யத்தின்‌ புகழ்‌ 
பரவிற்று. பீடத்தின்‌ ஸ்வரூபத்தையே மடம்‌ மாற்றிற்று. இப்படியாக பல விஷயங்களை 
ஸ்ரீகளவர்‌ நிர்ணயம்‌ செய்தார்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ ஸ்ரீரங்க பயணம்‌ 


ரங்கக்ஷேத்திரம்‌ ததோகத்வா பஹூனப்தானுவாஸ ஸ்‌: | 
பெளன:புன்யைன சச்சாஸ்திரம்‌ வ்யாசக்யானந்த தீர்த்தஜம்‌ || 
-குருசர்யா 


ஸ்ரீரகூத்தமர்‌ வெகு நாட்கள்‌ மண்ணூரிலேயே தங்கினார்‌. பாட பிரவசனங்கள்‌ நடந்தன. ஸ்ரீரகுநாத 
தீர்த்தர்‌ நிர்மாணித்த வேதாந்த பாடசாலையை வளர்த்தார்‌. வித்வாம்சர்கள்‌, பண்டிதர்கள்‌ அதிக 
எண்ணிக்கையில்‌ வந்தனர்‌. அங்கு தம்‌ சிஷ்யர்களை நிர்வாகம்‌ செய்வதில்‌ ஈடுபடுத்தி, ஸ்ரீகளவர்‌ 
தம்‌ பயணத்தை தொடங்கினார்‌. “மட: சாத்ராதி நிலய: மாணவர்கள்‌, பண்டிதர்களுக்கு ஆதரவு 
அளிக்கும்‌ இடம்‌ மடம்‌ எனப்படுகிறது. பல பண்டிதர்கள்‌, தங்கள்‌ மாணவர்களை அழைத்துக்‌ 
கொண்டு திக்விஜயத்திற்கு புறப்பட்டனர்‌. திருப்பதிக்கு சென்று தரிசனம்‌ செய்து, ஸ்வயம்‌ வியக்த 
க்ஷேத்திரமான, வைஷ்ணவர்களின்‌ பூலோக வைகுண்டம்‌ என அழைக்கப்படும்‌ ஸ்ரீரங்கத்திற்கு 
ஸ்ரீகளவர்‌ வந்து சேர்ந்தார்‌. ஸ்ரீபாதராஜர்‌, அவரது குருகளான ஸ்வர்ணவர்ண தீர்த்தர்‌ 
ஸரீரங்கத்திலேயே பல காலம்‌ தங்கியிருந்து அங்கேயே பிருந்தாவனஸ்தர்‌ ஆனவர்‌. 
ஸ்ரீவியாசராஜரும்‌ இங்கு பல காலம்‌ தங்கியவர்‌. அவரும்‌ அங்கு மடத்தை நிறுவியவர்‌. பின்னர்‌ 
மந்திராலய மடத்தின்‌ பல யதிகள்‌ இங்கு மடத்தை நிர்மாணித்தனர்‌. பிருந்தாவன பிரவேசமும்‌ 
செய்தனர்‌. 


தேவஸ்தானத்தின்‌ மகாவாயிலின்‌ எதிரில்‌ மிகப்பழமையான உத்தராதி மடத்து கட்டிடம்‌. 
ஸ்ரீரகூத்தமர்‌ அங்கேயே பல ஆண்டுகள்‌ தங்கியிருந்தார்‌. மடத்து முதல்‌ மாடியில்‌ ஒரு 
ஆலயத்தை எழுப்பினார்‌. அங்கு பிராணதேவரை (வீர ஆஞ்சனேயர்‌) பிரதிஷ்டை செய்தார்‌. 
பிராணதேவரின்‌ எதிரில்‌ அமர்ந்தால்‌, அங்கிருந்து ஸ்ரீரங்கநாதனின்‌ மண்டபத்து மேலிருக்கும்‌ 
பரவாசுதேவனின்‌ தரிசனம்‌ கிடைக்கும்‌. முக்தியைக்‌ கொடுக்கும்‌ பரவாசுதேவனை எப்போதும்‌ 
தரிசனம்‌ செய்தவாறு, அருகில்‌ சாக்ஷிபிராணதேவரை பார்த்தவாறு விசேஷ ஜபம்‌, தவம்‌ , டீகா 
டிப்பணிகளை எழுதி வந்தார்‌. 


ஒரு கட்டிடத்து மாடியில்‌ இருக்கும்‌ பழங்கால கோயில்‌ என்றால்‌ அது இதுவாகவே இருக்கும்‌. 
இன்றைக்கும்‌ பார்க்கக்கூடிய அபூர்வமான ஆலயம்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ பூஜித்த முக்யபிராணர்‌. 
இப்படியாக ஸ்ரீரங்கத்தில்‌ பல காலம்‌ வசித்தார்‌. தினமும்‌ பரவாசுதேவனை பார்த்தவாறு, 
முக்யபிராணதேவரை எப்போதும்‌ தியானித்தவாறு, பரவித்யை என்னும்படியான 
பிரம்மகூத்ரபாஷ்யத்தின்‌ டீகையான தத்வபிரகாசிகைக்கு பாவபோத என்னும்‌ அற்புத டிப்பணியை 
இயற்றினார்‌. பரவாசுதேவனை பூஜித்தவாறு இயற்றிய இந்த கிரந்தமானது அனைவரையும்‌ 
முக்திக்கு அழைத்துச்‌ செல்லும்‌ சக்தியுடையது. இது ஒரு முழுமையான டிப்பணி ஆகும்‌. 
ஸ்ரீரங்கத்திலிருந்து, ஸ்ரீரங்கநாதனின்‌ முழுமையான அருளுடன்‌, பற்பல அற்புத பண்டிதர்களை 
தயார்‌ செய்தார்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ வித்யைகளை நன்கு கற்று புகழ்‌ பெற்றனர்‌. அனைவரும்‌ 
கிரந்தங்களை, வியாக்யானங்களை இயற்றினர்‌. இது ஸ்ரீரங்கத்தில்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ செய்த சாதனை. 
ஹரிவாயுகளின்‌ சமாராதனை. 


அன்றைய காலத்தில்‌, ஸ்ரீரங்கமானது மாத்வ மடங்களுக்கு பெயர்‌ பெற்றிருந்தது. மாத்வர்களின்‌ 
தலைநகரம்‌ என்று அழைக்கப்பட்டது. வைஷ்ணவ - ஸ்ரீவைஷ்ணவ மதத்தினரும்‌ அங்கு அனேகர்‌ 
இருந்தனர்‌. 

ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌ - முதலாம்‌ சிஷ்யர்‌ 


ஸ்ரீரகூத்தமர்‌ 12 ஆண்டுகள்‌ ஸ்ரீரங்கத்தில்‌ இருந்தார்‌. நிரந்தர பாட பிரவசனங்களினால்‌ பற்பல 
பண்டிதர்களை தயார்‌ செய்தார்‌. ஸ்ரீரங்கத்தில்‌ தமக்குப்‌ பிறகான ஒருவரை தேர்ந்தெடுக்க 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


விரும்பினார்‌. தமக்கு வந்த பிரச்னை அடுத்தவருக்கும்‌ வரக்கூடாது என்று நினைத்தார்‌. அப்படி 
வருபவருக்கு தாமே அனைத்தையும்‌ கற்றுக்‌ கொடுத்து பண்டிதராக்க வேண்டும்‌ என்று 
நினைத்தார்‌. தன்‌ முன்னாலேயே அந்த சிஷ்யர்‌, அனைத்து இடங்களுக்கும்‌ திக்விஜயம்‌ செய்து 
பாட பிரவசனங்களை செய்யவேண்டும்‌ என்று நினைத்தார்‌. அதற்காக தகுதியான சிஷ்யரை 
தேர்ந்தெடுக்க வேண்டினார்‌. அதற்கு பகவந்தனும்‌ செவி சாய்த்தான்‌. 


ஆத்யாத்மபாகினேயாம்ஸ்தே சவாஹூய ரகூத்தமா: | 

தத்‌ வா துர்யாஸ்ரமம்‌ தேப்யோ நாம்னா ரகுபதிம்‌ ஜகு: | 
அபிஷிச்ய அணுசம்ஸ்தானம்‌ தத்வா தேப்யோ குரூத்தமா: || 
-பூர்ணபோத குருவம்ஷ கல்பதரு 11-43 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ பூர்வாசிரம உறவினரும்‌, மிகவும்‌ அர்ப்பணிப்புடன்‌ கூடிய பக்தரும்‌, சாஸ்திர 
பண்டிதரும்‌, புகழ்‌ பெற்ற பண்டிதருமான 20 வயதேயான ஒருவர்‌ இருந்தார்‌. வைராக்ய, பக்தி 
அவரிடம்‌ அதிகமாக இருந்தது. சன்யாசத்திற்காகவே பிறந்து வளர்ந்த ஆளுமை. இத்தகைய பால 
பிரம்மசாரிக்கு ஆசிரமம்‌ கொடுக்க ஸ்ரீரகூத்தமர்‌ எண்ணினார்‌. 


காவேரி தீரத்தில்‌, ஸ்ரீரங்கநாதனின்‌ சன்னிதியில்‌, சுப முஹூர்த்தத்தில்‌ இந்த ஆசார்ய புருஷருக்கு 
ஆசிரமத்தைக்‌ கொடுத்தார்‌. ்ரீரகுபதி தீர்த்தர்‌ என்று பெயர்‌ சூட்டினார்‌. வேதவியாச சம்புடத்தை 
வைத்து அபிஷேகம்‌ செய்தார்‌. ்ரீஹம்ஸு பரமாத்மனின்‌ சாம்ராஜ்யத்தில்‌ யுவராஜ பட்டத்தை 
சூட்டினார்‌. தமக்குப்‌ பிறகு இவரே என்று அறிவித்தார்‌. அவருக்கு சிறியதொரு சம்ஸ்தானத்தை 
வழங்கினார்‌. திக்விஜயம்‌, வாதிகளை வெல்வது, சித்தாந்த பிரசாரம்‌ ஆகியவற்றை செய்ய 
ஆணையிட்டார்‌. அவரை பயணம்‌ செய்யுமாறு கேட்டுக்‌ கொண்டார்‌. தாம்‌ அடுத்த கிரந்தங்களை, 
டிப்பணிகளை இயற்றுவதில்‌ ஈடுபட்டார்‌. 


ஸ்ரீரகுபதி தீர்த்தருக்கு சிறிய சம்ஸ்தானத்தைக்‌ கொடுத்து அவரை திக்விஜயத்திற்கு அனுப்பிய 
விஷயம்‌, பல இடங்களில்‌ பல பண்டிதர்களுக்கு பிடிக்கவில்லை என்ற செய்தி ஸ்ரீரகூத்தமரின்‌ 
காதில்‌ விழுந்தது. அப்போது ஸ்ரீரகூத்தமர்‌, ஸ்ரீரகுபதி தீர்த்தரை மடத்திற்கு வரவழைத்து 
ஸ்ரீவம்சராம தேவரு, ஜந்து வியாசமுஷ்டிகள்‌, அழகிய மண்டபம்‌ மற்றும்‌ பல சிஷ்யர்களையும்‌ 
கொடுத்து, வழியனுப்பி வைத்தார்‌. மேலும்‌ கீழ்க்கண்ட கட்டளைகளை அனைவரும்‌ 
பின்பற்றவேண்டும்‌ என்று ஆணை பிறப்பித்தார்‌. 


”அனைவரும்‌ சம்ஸ்தானத்து ஸ்ரீகளவரிடமிருந்தே தப்த முத்ராதாரணம்‌ பெறவேண்டும்‌. எந்த 
கிருஹஸ்தரோ, ஆசார்யரிடமிருந்தோ முத்ரா தாரணம்‌ பெறக்கூடாது. பரம்பரையில்‌ வந்த, 
குலகுருகளான, ஹம்ஸபீட ஸ்ரீ உத்தராதி மடாதீசரிடமிருந்தே தப்தமுத்ரா பெறவேண்டும்‌. 
ஸ்ரீமடத்தின்‌ சம்பிரதாயம்‌, பத்ததி, பஞ்சாங்கத்தின்‌ பிரகாரமே அனைத்து விதிகள்‌, கர்மங்களை 
செய்யவேண்டும்‌. தினமும்‌ பிக்ஷையின்‌ சமயத்தில்‌ ப்ரம்மாந்தா குரவ: சாக்ஷாத்‌' ஆகிய 
பரம்பரா ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும்‌” என்றார்‌. 


திவான்‌ மற்றும்‌ கணக்கரின்‌ வேலையை வாசுதேவ பட்டரும்‌; தகவல்‌ தொடர்புகளை கிருஷ்ண 
பட்டரும்‌; வைதிக காரியங்களை வ்யாசாசார்யரும்‌; தினப்படி வேலைகளை மேற்பார்வைகளை 
ரங்க பட்டரும்‌ செய்தனர்‌. மேலும்‌ இடபல சேவை, சமையலறை, புராணசேவை, மடம்‌, கிராமம்‌, 
பூமி, காணிக்கை, வேலை செய்பவர்களுக்கு சம்பளம்‌ ஆகியவற்றை நிர்வகிக்க ஆட்களை 
நியமித்தார்‌. மடத்திற்கு இத்தகைய ஏற்பாடுகளை செய்து, ரகுபதி தீர்த்தரை அனுப்பி வைத்தார்‌. 


அப்போது அனைத்து ஊர்களிலும்‌ ரகுபதி தீர்த்தருக்கு பலத்த வரவேற்பு கொடுக்கப்பட்டது. 
அனைவரும்‌ அவரிடம்‌ முத்ரா தாரணை பெற்றுக்‌ கொண்டனர்‌. சம்ஸ்தான பூஜையைப்‌ பார்க்க 
மக்கள்‌ திரண்டனர்‌. மிகச்‌ சிறப்பான திக்விஜயம்‌ நடைபெற்றது. சென்ற இடங்களிலெல்லாம்‌ பாட 
பிரவசனங்கள்‌ நடைபெற்று, மத்வ மடத்திற்கு பற்பல மக்களை அழைத்து வந்தது. இப்படியாக 
ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌ கெளதமி நதிக்கரையில்‌ பயணம்‌ மேற்கொண்டார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தமரும்‌ 12 ஆண்டுகாலம்‌ ஸ்ரீரங்கத்தில்‌ வசித்து, பின்னர்‌ மண்ணூரை நோக்கி வந்து அங்கு 
வசிக்கலானார்‌. ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌ தமது பயணத்தை தொடர்ந்து, காஞ்சிபுரம்‌ வந்தார்‌. 


ததா ராமானுஜம்‌ கஸ்சித்வாதீ சித்வாப்ரசங்கத: | 

ஆ ஜஹார ததீயெள த்வெள ஹனூமத்கருட த்வஜெள || 
தந்த்ருஷ்ட்வா ரகுபத்யாக்ய தீர்த்தானிர்ஜித்பவாதினம்‌ | 

ஆஜஹ்ரு வஸெள த்வஜெள வாத்யாம்தோலிகாதீம்ஸ்ச தஸ்ய தே || 
அதாகதான்‌ வாதி வ்ருந்தான்‌ ஜித்வா குருத்தமா: | 

புனர்குருசமீஷம்‌ தே தர்ஷனார்த்த முபாகதா: | 

ஆகத்யரகுபத்யாக்யா ரகுத்தம முகீஷ்வரான்‌ | 

த்ருஷ்ட்வானத்வா த்வசாதீம்தே ஸ்வகுருப்ய: சமர்பயன்‌ || 
-பூர்ணபோத குருவம்ஷ கதா கல்பதரு 


காஞ்சிபுரம்‌ - இது வைஷ்ணவர்களுக்கும்‌, அத்வைதிகளுக்கும்‌ முக்கியமான க்ஷேத்திரம்‌. 
அத்வைதிகள்‌ மிகவும்‌ அதிகமாக இருக்கும்‌ இடம்‌. சங்கர பீடமும்‌ இங்குண்டு. அங்கு 
முக்கியமான அத்வைதி பண்டிதர்‌ ஒருவர்‌ ஸ்ரீவைஷ்ணவ மடத்து பண்டிதர்‌ ஒருவருடன்‌ 
வாக்யார்த்தம்‌ செய்தார்‌. பேத-சித்தாந்தத்தை கண்டித்தார்‌. ராமானுஜ மதத்து பண்டிதர்‌, அந்த 
அத்வைத மதத்து பண்டிதரிடம்‌ தோற்றார்‌. அந்த வாதத்தில்‌ வென்ற அந்த அத்வைத பண்டிதர்‌, 
ராமானுஜ மடத்தில்‌ இருந்த ஹனுமத்வஜ, கருடத்வஜ ஆகியவற்றை எடுத்துச்‌ சென்றார்‌. 
ராமானுஜ மடத்து வித்வாம்சரும்‌ வேறு வழியின்றி அவற்றைக்‌ கொடுத்து, ஜயபத்திரத்தையும்‌ 
கொடுத்தார்‌. அந்த சமயத்தில்‌, ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌ காஞ்சிபுரத்திற்கு வந்தார்‌. அப்போது ராமானுஜ 
மடத்து பீடாதிபதிகள்‌ மற்றும்‌ வித்வாம்சர்கள்‌, ஸ்ரீரகுபதி தீர்த்தரின்‌ உதவியை நாடினர்‌. 
அத்வைதியுடன்‌ மறுபடி வாக்யார்த்தம்‌ செய்து அவரை வென்று அந்த இரு த்வஜங்களையும்‌, 
ஜயபத்திரத்தையும்‌ திரும்பப்‌ பெறவேண்டுமென்று வேண்டினர்‌. இது ஸ்ரீவைஷ்ணவரின்‌ 
மரியாதைக்கான பிரச்னை. எனவே, ஸ்ரீரகுபதி தீர்த்தரும்‌ இதற்கு ஒப்புக்கொண்டார்‌. 


இரு தினங்கள்‌ அந்த வாக்யார்த்தம்‌ நடைபெற்றது. சுலபமாக அந்த அத்வைதியை வென்றார்‌. 
அந்த இரு ஹனுமத்வஜ, கருடத்வஜவை திரும்பப்‌ பெற்றார்‌. அவரிடம்‌ மரியாதை, 
கெளரவங்களைப்‌ பெற்றார்‌. அத்வைதி ஜயபத்திரத்தையும்‌ கொடுத்தார்‌. அத்வைதி பண்டிதர்‌ 
கொடுத்த வாத்யம்‌, பல்லக்கு, ஜயபத்திரம்‌ ஆகியவற்றை ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌ மண்ணூருக்கு வந்து 
ஸ்ரீரகூத்தமரின்‌ சன்னிதியில்‌ சமர்ப்பித்தார்‌. இதெல்லாம்‌ குருகளின்‌ அருள்‌, ஆசிர்வாதம்‌ என்று 
சொல்லி சாஷ்டாங்கமாக வணங்கினார்‌. ஸ்ரீரகூத்தமருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டாயிற்று. தமது 
உத்தராதிகாரி, அவரது திக்விஜயம்‌, வாக்யார்த்தத்தில்‌ வென்று வந்தது இவற்றை புகழ்ந்து 
ஸ்ரீரகுபதி தீர்த்தரை வர்ணித்து ஸ்லோகத்தை இயற்றினார்‌. 


பதவாக்ய ப்ரமாணக்ஞு: சர்வதந்த்ர ஸ்வதந்த்ர: | 
துர்வாதி கர்வ ஷமனோ விஷ்ணுசித்தாந்த க்ருத்குரு: || 


என்று கூறி, ஸ்ரீரகுபதி தீர்த்தரின்‌ வெற்றியில்‌ ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ மிகவும்‌ மகிழ்ந்தார்‌. ஸ்ரீரகுபதி 
தீர்த்தர்‌, குருகளின்‌ சன்னிதியில்‌ சில நாட்கள்‌ இருந்து, குருகளின்‌ ஆணைப்படி மறுபடி 
திக்விஜயத்திற்கு புறப்பட்டார்‌. 

ஸ்ரீரகுபதி தீர்த்தருக்கு சிறிய வயது. ஆனால்‌ புகழ்‌, ஆளுமை பெரியது. மிகச்‌ சிறந்த குருபக்தி. 
வாக்யார்த்தத்தில்‌ சிறந்தவர்‌. உலகில்‌ பரவிய புகழ்‌ ஆகியவற்றைக்‌ கண்டு பல பண்டிதர்களுக்கு 
எரிச்சல்‌ உண்டாயிற்று. அங்கங்கு இவரைப்‌ பற்றி தவறான தகவல்களை பரப்பினர்‌. ஸ்ரீரகுபதி 
தீர்த்தர்‌ சென்ற இடங்களிலெல்லாம்‌ பலவித தொந்தரவுகளைக்‌ கொடுக்கத்‌ துவங்கினர்‌. பல 
துர்பிரசாரங்களை செய்து, உயிர்‌ பயத்தையும்‌ கொடுத்தனர்‌. இந்த விஷயம்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ 
காதுகளுக்கு எட்டியது. இது கலியின்‌ செயல்‌ என்று அறிந்தார்‌. ஸ்ரீரகுபதி தீர்த்தரின்‌ பாதுகாப்பைப்‌ 
பற்றி கவலைப்பட்டார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஷாபுரத்தின்‌ ஆசார்யருக்கு கடிதம்‌ எழுதி, பயணத்தில்‌ இருக்கும்‌ ஸ்ரீரகுபதி தீர்த்தருக்கு அனைத்து 
ஊர்களிலும்‌ பாதுகாப்பு அளிக்குமாறு வேண்டினார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. அதன்படியே ஆசார்யரும்‌ ஒரு 
குழுவினை ஏற்படுத்தி, ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌ செல்லும்‌ இடமெல்லாம்‌ அவருக்கு தக்க பாதுகாப்பு 
வழங்கினார்‌. தன்‌ பிரதேசத்தில்‌ அவரை பாதுகாப்பாக பயணம்‌ செய்வித்தார்‌. இதைக்‌ 
கேள்விப்பட்ட ஸ்ரீரகூத்தமருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டானது. ஷாபுரத்தின்‌ ஆசார்யருக்கு ஒரு 
பாராட்டு பத்திரம்‌ வழங்கினார்‌. அந்தப்‌ பத்திரம்‌ இன்றும்‌ அவர்‌ வீட்டில்‌ பத்திரமாக 
வைக்கப்பட்டுள்ளது. 


ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌, தமது தேச திக்விஜயம்‌, சித்தாந்த பிரசாரம்‌, பாடபிரவசனம்‌ ஆகியவற்றை 
தொடர்ந்து செய்துவந்தார்‌. குருகளான ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ ஆசிர்வாத பலத்தினால்‌ அனைத்து 
இடங்களுக்கும்‌ திக்விஜயம்‌ செய்தார்‌. சிறிய வயதிலேயே அவரது உடல்‌ நலன்‌ பாதிக்கப்பட்டது. 
சில மாதங்களிலேயே பரந்தாமத்திற்கு பயணம்‌ மேற்கொண்டார்‌. தமது உத்தராதிகாரியானவர்‌ 
தமது எதிரிலேயே வைகுண்ட பிரயாணம்‌ மேற்கொண்டது, ஸ்ரீரகூத்தமரை வருத்தம்‌ கொள்ளச்‌ 
செய்தது. சிஷ்யர்கள்‌ மூலமாக அவரது பிருந்தாவன ஆராதனையை சிறப்பாக செய்வித்தார்‌. 
ஸ்ரீரகுபதி தீர்த்தர்‌, சில ஆண்டுகளே பீடாதிபதிகளாக இருந்தாலும்‌, அக்னியைப்‌ போல பிரகாசமாக 
இருந்தார்‌. தமது சாதனை, செயல்கள்‌, புகழ்‌ ஆகியவற்றால்‌ யாராலும்‌ வெல்லப்பட முடியாதவராக 
இருந்தார்‌. சிறிய வயதிலேயே, தமது குருகளின்‌ முன்னரே, வைகுண்ட பிரயாணம்‌ 
மேற்கொண்டவரானார்‌. 


உத்தராதிகாரி ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தருக்கு பல்வேறு யோசனைகள்‌ வந்தன. இந்த மூலபீடத்தின்‌ சம்ஸ்தானத்திற்கு 
தக்க உத்தராதிகாரிகள்‌ வேண்டும்‌. மகா பண்டிதர்‌, நிர்வாகத்தில்‌ சிறந்தவர்‌, பாட பிரவசனங்களை 
செய்யத்‌ தக்கவர்‌, வாத வாக்யார்த்தங்களில்‌ வல்லவர்‌, எழுதுவதில்‌ சிறந்தவர்‌ என ஒருவர்‌ 
கிடைக்கவேண்டும்‌. மண்ணூரில்‌ நம்‌ பரம குருகளின்‌ குலத்தில்‌ வளர்ந்த இந்த வேதாந்த 
வித்யாபீடம்‌, இதன்‌ மாணவர்கள்‌, பற்பல பண்டிதர்கள்‌, பாட பிரவசனங்கள்‌ ஆகியவை தொடர்ந்து 
நடக்கவேண்டும்‌. அதற்கு மிகச்சிறந்த பண்டிதரே யதி ஆகவேண்டும்‌. 


ஒருபுறம்‌ இந்த வித்யாபீடத்தை நிர்வகிப்பது, தேச சஞ்சாரம்‌, சித்தாந்த பிரசாரம்‌, எல்லா 
இடங்களிலும்‌ இருக்கும்‌ மடத்து கிளைகளை நிர்வகித்து பராமரிப்பது ஆகியவை 
நடக்கவேண்டும்‌. இதற்காக ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌, மறுபடி ஹரிவாயுகளிடம்‌ சரணடைந்தார்‌. 
அவருக்கு ஒரு நல்ல வழி காட்டவேண்டுமென்று வேண்டினார்‌. அப்போது குருகள்‌ மூலமாக 
ஒரு செய்தி கிட்டியது. 


இன்னும்‌ சில நாட்களிலேயே மகா பண்டிதர்‌ ஒருவர்‌ வருவார்‌. தம்‌ சிஷ்யர்களுடன்‌ வந்து அவர்‌ 
உம்முடைய சிஷ்யர்‌ ஆவார்‌. அவர்‌ ஒரு தபஸ்வி. விரக்தர்‌. அவருக்கு ஆசிரமம்‌ 
கொடுக்கவேண்டும்‌' என்று ஆணை வந்தது. இந்த செய்தியால்‌ மகிழ்ந்த ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌, தமது 
உத்தராதிகாரிக்காக காத்திருந்தார்‌. 


அதானந்த வ்யாசசஞ்யாசார்யா: பரம பண்டிதா: | 

தேப்யோகதவயஸ்காஸ்ச விரக்தாப்ராஹ்மணோத்தமா: || 

சிஷ்யசங்கை: பரிவ்ரதா: சஞ்சரந்தஸ்தித்வ ஸ்தத: | 

ரகூத்தம முனீந்த்ராணாம்‌ தர்ஷனார்த்தம்‌ சமாகதா: || 

த்ருஷ்ட்வாகதானாம்‌ பாண்டித்யம்‌ ரகூத்தம முனீஷ்வரா: | 

சம்ஸ்தானயோக்யான்‌ இதி தான்‌ சம்மான ஷ்லாகனாதிபி: || 

கத்வா சன்யாசமேதேப்யோபிஷிச்ய குருராட்‌ பதே | 

வேதவ்யாஸ முனீந்த்ரோயமிதி நாமத துர்யுதா || 

பில்லூர்‌ வம்சத்தின்‌ கொன்ஹேர்‌ பட்டர்‌. மிகப்பெரிய பண்டிதர்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ வித்யாபீடத்தில்‌ 
சிறந்த பண்டிதர்‌. அவருக்கு நான்கு ஆண்‌ வாரிசுகள்‌. அவரில்‌ முதலாமவரே வ்யாசாசார்யர்‌. 
வித்வாம்சர்‌. விரக்தர்‌. ஸ்ரீரகூத்தமரை விட வயதில்‌ மூத்தவர்‌. ஸ்ரீரகூத்தமரிடமே கிரந்தங்களை 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


படித்தவர்‌. வ்யாசாசார்யரிடமும்‌ பல பேர்‌ சாஸ்திரங்களைக்‌ கற்று வந்தனர்‌. அவர்‌ அதிகமாக 
சஞ்சாரம்‌ செய்வதில்லை. 


குருகளான ஸ்ரீரகூத்தமரின்‌ தரிசனத்திற்காக வந்தார்‌. மலகேடவில்‌ இருந்து மாணவர்களுக்கு பாட 
பிரவசனங்களை செய்தவாறு, ஸ்ரீடீகாராயரின்‌ சேவை செய்தவாறு இருக்குமாறு ஸ்ரீரகூத்தமர்‌ 
அவரை கேட்டுக்கொண்டார்‌. அதற்கேற்ப அவரும்‌ மலகேடவில்‌ இருந்து பாட பிரவசனங்களை 
செய்துகொண்டிருந்தார்‌. 


சக1516ல்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ அங்கு பயணம்‌ செய்தார்‌. ஜய நாம சம்வத்ஸரம்‌ வைசாக 
பெளர்ணமியன்று வ்யாசாசார்யருக்கு சன்யாசம்‌ வழங்கினார்‌. அவருக்கு ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌ 
என்று பெயரிட்டார்‌. ஸ்ரீமடத்து நிர்வாகம்‌ அனைத்தையும்‌ அவரிடம்‌ ஒப்படைத்தார்‌. பீடத்தை 
நிர்வாகம்‌ செய்யும்‌ அதிகாரத்தை வழங்கினார்‌. தாம்‌ மறுபடி பல கிரந்தங்களை இயற்றத்‌ 
துவங்கினார்‌. 


ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌ என்று இவருக்கு பெயரிட சில காரணங்களும்‌ இருந்தன. அவர்‌ தமது 
பூர்வாசிரமத்திலேயே 12 லட்ச வேதவியாச மந்திர ஜெபங்களை செய்து வேதவியாச மந்திர 
சித்தியை பெற்றிருந்தார்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ பல பாவபோத கிரந்தங்கள்‌ அவருக்கு சரளமாக 
தெரிந்திருந்தன. அதற்கே அவருக்கு ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. 
அவரை தமது உத்தராதிகாரியாக ஆக்கினார்‌. 


ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌ மிகப்பெரிய பண்டிதர்‌. பாடபிரவசங்களில்‌ தேர்ந்தவர்‌. 'வேதவியாசோ 
யதீஷ்வர: | வேதவியாக்யான குஷல: வேதவ்யாசார்ச்சனே ரத: ||: 


வேதங்களுக்கு வியாக்யானம்‌ எழுதக்கூடிய மகாபண்டிதர்‌. ஆந்திராவின்‌ அன்றைய தலைநகரான 
பெனுகொண்டாவில்‌ பல காலம்‌ வசித்தவர்‌. அன்றைய அரசர்‌ வெங்கடபதி, ஒரு பெரிய யாகத்தை 
செய்தார்‌. அப்போது அந்த யாகத்தை நிர்வகித்தவர்‌ சிக்கண்ணன்‌ என்பவர்‌. ஸ்மார்த்த 
கிருஹஸ்தர்‌. அந்த யக்ஞத்தின்‌ அக்ரபூஜையின்‌ சந்தர்ப்பம்‌ வந்தபோது, ஸ்ரீவேதவியாச தீர்த்தரின்‌ 
ஆளுமையை, திறனை சோதிப்பதற்காக அவரின்‌ கெளபீனத்தை யாககுண்டத்தில்‌ போட்டனர்‌. 
மூன்று நாட்கள்‌ கடந்தும்‌ அந்த கெளபீனம்‌ எரியவில்லை. 


நதக்தம்‌ யஸ்யகெளபீனம்‌ அக்னெளதத்தமபிஸ்புடம்‌ -- இவரது சரம ஸ்லோகம்‌. 


இத்யுக்த்வா லோககுண்டாந்தே சிஷ்யைரானிப சானலம்‌ | 
ப்ரஜ்வால்யாதாயகெளபீனம்‌ வன்ஹெளத்யக்த்வா சமாக்ஷிதம்‌ || 
ததச்தஸ்மாத்‌ சமுத்ததார்ய தத்கெளபீனம்‌ நிஜை: த்விஜை: | 
பபந்துஸ்தத்கடெள சம்யக்‌ வேதவியாசமுனீஷ்வரா: || 
த்வஷ்டாந்ததத்புதம்‌ வன்ஹே: கெளபீனம்‌ புனராகதம்‌ | 
அதவேதவ்யாச முனீன்‌ பரிபூஜ்யவிசேஷத: || 
-பூர்ணபோதகுருவம்ச கலாகல்பதரு 13/21 


எரியும்‌ யக்ஞ குண்டத்தில்‌ போட்டாலும்‌, ஸ்ரீவேதவியாச தீர்த்தரின்‌ கெளபீனம்‌ எரியவில்லை. 
இதைக்கண்டு வியப்படைந்த சபையில்‌ அவருக்கு மிகவும்‌ சிறப்பாக அக்ரபூஜை நடந்தது. 
சிக்கண்ணன்‌ முதலான பல ஸ்மார்த்தர்கள்‌ அவரிடம்‌ தப்தமுத்ரா தாரணத்தைப்‌ பெற்றனர்‌. 
இத்தகைய சிறந்த பிரம்மசர்யத்தைக்‌ கொண்டவர்‌ ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌. 


ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌, தமது அன்பான மாணவர்‌, வித்யா சிஷ்யர்‌, கிருஷ்ணா நதிதீரத்தைச்‌ 
சேர்ந்த மகா பிராமணர்‌, மிகச்சிறந்த பண்டிதருக்கு சன்யாசத்தை வழங்கினார்‌. அவருக்கு 
வித்யாபதி தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. பின்‌, தான்‌ சிறிய சம்ஸ்தானத்துடன்‌ பயணம்‌ 
மேற்கொண்டார்‌. மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவரான ்ரீவித்யாபதி தீர்த்தரே பின்‌ 
ஸ்ரீவேதவியாச தீர்த்தரின்‌ உத்தராதிகாரியானார்‌. ஆனால்‌ சில ஆண்டுகளிலேயே அவர்‌ 
வைகுண்டத்தை அடைந்தார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


குசுமூர்த்தியில்‌ இருந்த ஸ்ரீகிருஷ்ணத்வைபாயன தீர்த்தருக்கும்‌ ஸ்ரீவேதவியாச தீர்த்தரே 
சன்யாசம்‌ அளித்தவர்‌. அவர்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ மற்றும்‌ ஸ்ரீவேதவியாச தீர்த்தரிடம்‌ படித்தவர்‌. அவர்‌ 
உத்தராதி மடத்தின்‌ ஏழு யதிகளைக்‌ கண்டவர்‌. ஸ்ரீசத்யநாத தீர்த்தரின்‌ காலத்தில்‌ தாம்‌ பூஜித்த 
பிரதிமைகளை, வேதவியாச சிலைகளை, ஸ்ரீமடத்திற்கு சமர்ப்பித்து, குசுமூர்த்தியிலேயே 
பிருந்தாவன பிரவேசம்‌ செய்தார்‌. 


ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌, தமக்குப்‌ பிறகான உத்தராதிகாரிகளாக, மகாபண்டிதரான, ஸ்ரீபாண்டுரங்கி 
நரசிம்மாசார்யருக்கு ஆசிரமம்‌ வழங்கினார்‌. அவருக்கு சாஸ்திர பாடங்களை செய்தார்‌. அவருக்கு 
ஸ்ரீவித்யாதீச தீர்த்தர்‌ என்று பெயரிட்டார்‌. அவரே வாக்யார்த்த சந்திரிகா' கிரந்தத்தை 
இயற்றியவர்‌. இவரின்‌ சிஷ்யர்‌, பிரசிஷ்யர்களும்கூட கிரந்தங்களை எழுதியவர்களே. இவர்‌ இந்த 
ஹம்ஸபீடத்தின்‌ அதிபதியாகி, கிரந்தகாரராகி, தபஸ்வியாகி, பத்ரிகாஸ்ரமம்‌ மற்றும்‌ ராமேஸ்வரம்‌ 
முதலான இடங்களுக்கு யாத்திரை செய்தார்‌. பலருக்கு சன்யாசம்‌ வழங்கி, பாடம்‌ எடுத்து, பல 
வித்வாம்சர்களை தயார்‌ செய்தவர்‌. 


இன்னொருவர்‌ ஸ்ரீநாராயண தீர்த்தர்‌ என்பவர்‌. அவரும்‌ ஸ்ரீவேதவியாச தீர்த்தரின்‌ சிஷ்யரே. நன்கு 
படித்தவர்‌. இதுவே ஸ்ரீவேதவியாச தீர்த்தரின்‌ மகாமகிமை. திருக்கோயிலூர்‌, ராமேஸ்வரம்‌, 
வேலூர்‌ ஆகிய இடங்களில்‌ ஸ்ரீமடத்து கட்டடங்களை நிர்மாணித்தார்‌. ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ 
கிரந்தமான பத்ய மாலா'விற்கு சிறந்த வியாக்யானம்‌ எழுதியவர்‌. 


ஸ்ரீவேதேச தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌, மண்ணூரில்‌ இருந்தபோது அவரிடம்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட சிஷ்யர்கள்‌ 
பாடம்‌ படித்து வந்தனர்‌. அவர்களில்‌ ஸ்ரீனிவாசாசார்யர்‌ என்பவர்‌ ஸ்ரீரகூத்தம்ரின்‌ அன்பிற்கு 
பாத்திரமானவர்‌. அவர்‌ செல்வந்தர்‌. அதைவிட அதிகமாக ஹரிபக்தி, குருபக்தி, சித்தாந்த நிஷ்டை 
ஆகியவை இருந்தது. ஸ்ரீனிவாசாசார்யருக்கு பாடபிரவசனங்கள்‌ கேட்பதில்‌ மிகவும்‌ ஆனந்தம்‌. 
எந்நேரமும்‌ பாட விஷயங்களை, அதன்‌ சிறப்புகளை குறிப்பு எடுப்பதில்‌ நேரத்தை செலவழித்து 
வந்தார்‌. இவரும்‌ பல சிஷ்யர்களுக்கு பாடம்‌ எடுத்து வந்தார்‌. ஸ்ரீகளவருக்கும்‌ அவரைக்‌ கண்டால்‌ 
மகிழ்ச்சி. 


ஸ்ரீரகூத்தமருக்கு ஒரு பெரிய யோசனை வந்தது. இது மணிபுரம்‌. ஸ்ரீவித்யாநிதி தீர்த்தர்‌, 
ஸ்ரீசென்னகேசவனை நிர்மாணித்த தலம்‌. ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌, பாட பிரவசன மற்றும்‌ 
பண்டிதர்களின்‌ தேவைக்காக இங்கு ஒரு வித்யாபீடத்தை நிறுவினார்‌. ஆத்ய வரதாசார்யர்‌ 
முதலான பெரிய வித்வாம்சர்கள்‌ இங்கு இருந்து, பாட பிரவசனங்களை செய்து வந்தனர்‌. பல 
பண்டிதர்கள்‌ இங்கிருந்து உருவாகினர்‌. இது இப்படியே இன்னும்‌ நடைபெறவேண்டும்‌. அதற்காக 
ஒரு தகுந்த ஆளை நியமிக்க வேண்டும்‌. அவர்‌ மிகச்சிறந்த சாமர்த்தியசாலியாக 
இருக்கவேண்டும்‌. அப்போது ஸ்ரீரகூத்தமருக்கு தோன்றியவரே - ஸ்ரீனிவாசாசார்யர்‌. மிகச்சிறந்த 
பண்டிதர்‌. மேதாவி. அவருக்கு சன்யாசம்‌ வழங்குவதற்கு தீர்மானித்தார்‌. 


ததோ மணிக்ராமசம்ஸ்த வரதாசார்ய பூசுரை: | 

சம்பாத ஸ்ரீனிவாசார்யம்‌ வித்யார்த்தினம்‌ படும்‌ || 

உபதிஷ்ய அகிலான்‌ கிரந்தா ஸ்தஸ்மை ஸ்ர்குருசேகரா: | 

தது சூர்யாச்ரமம்‌ துஷ்டா: பண்டிதாயானுசாரிணே || 

வேதேஷ தீர்த்தம்‌ இத்யேவம்‌ நாமதத்வா குரூத்தமா: | 

சாகம்‌ வேதவ்யாச தீர்த்தேருபதேசம்‌ ப்ரசக்ரிரே || 

வாமசேவாம்‌ ததோதத்வா அபிஷிச்ய ரகுபுங்கவம்‌ | 
ஸ்ப்ருசேத்யாக்ஞாம்‌ தது: ப்ரீதா: வேதேஷேப்யோ அனுகம்பயா || 
ஸ்வசமீபே சதா ச்தாதுமனுக்ஞப்தோ குருத்தமை: || 
--பூர்ணபோதகுருவம்ச கலாகல்பதரு 


ஸ்ரீனிவாசாசார்யரும்‌ சன்யாசத்திற்கு மகிழ்ச்சியுடன்‌ தயாரானார்‌. ஸ்ரீரகூத்தமர்‌, அப்போதே தனது 
உத்தராதிகாரியாக நியமித்திருந்த ஸ்ரீவேதவியாச தீர்த்தருடன்‌ சேர்ந்து, ஸ்ரீனிவாசாசார்யருக்கு 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ப்ரணவமந்திர உபதேசம்‌ செய்தார்‌. அவருக்கு ஸ்ரீவேதேச தீர்த்தர்‌: என்று பெயரிட்டார்‌. அவரது 
வலது காதில்‌ ஸ்ரீரகூத்தம தீர்த்தரும்‌, இடது காதில்‌ ஸ்ரீவேதவியாச தீர்த்தரும்‌ பிரணவ 
மந்திரத்தை உபதேசம்‌ செய்தனர்‌. இதுவே சன்யாசத்தின்‌ முதல்‌ வேலை. ஸ்ரீவேதேச தீர்த்தருக்கு 
சர்வமூல, ஸ்ரீமன்‌ நியாயசுதாதி அனைத்து கிரந்தங்களையும்‌ கற்றுத்‌ தந்தனர்‌. ஸ்ரீவேதேச தீர்த்தர்‌, 
குருகளான ஸ்ரீரகூத்தமர்‌ பாடம்‌ எடுக்கும்போது சொல்லியதை மறக்காமல்‌ எழுதிவந்தார்‌. பின்னர்‌ 
அதையே வைத்துக்கொண்டு, டிப்பணிகளை எழுதினார்‌. வேதேச தீர்த்தர்‌ தமது அனைத்து 
கிரந்தங்களின்‌ துவக்கத்திலும்‌ இதனை பக்தியுடன்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ தாம்‌ மகா சம்ஸ்தான பூஜையை செய்யும்போது, அதன்‌ எடசேவையை செய்யும்‌ 
வாய்ப்பை ஸ்ரீவேதேச தீர்த்தருக்கு அளித்தார்‌. பூஜை முடிந்து, மகா மங்களாரத்தியும்‌ 
முடிந்தபிறகு, ஸ்ரீமூலராம, ஸ்ரீமூலசீதாதேவி, ஸ்ரீதிக்விஜயராம, வம்சராம, பிரசன்ன விட்டல மற்றும்‌ 
வியாசமுஷ்டிகளை ஸ்ரீவேதேச தீர்த்தருக்கு, பாத-ஸ்பர்ஷம்‌ செய்வித்து, துளசி சமர்ப்பிக்குமாறு 
கூறிவந்தார்‌. 


ஸ்ரீமத்வ சித்தாந்தத்தின்‌ பிரமேய ரகசியங்களை உபதேசித்தார்‌. ஞானம்‌ அனைத்தையும்‌ 
அப்படியே அவருக்கு உபதேசித்தார்‌. ஸ்ரீவேதேச தீர்த்தரை எப்போதும்‌ தன்னருகிலேயே 
இருக்குமாறு கூறினார்‌. ஸ்ரீவேதேச தீர்த்தரும்‌ எப்போதும்‌ குருகளின்‌ நிழலைப்‌ போலவே 
அவருடன்‌ இருந்து வந்தார்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ பாட பிரவசன, வாக்யார்த்த, பூஜை, ஆசாரம்‌, 
சம்பிரதாய வழிமுறைகள்‌, நியமங்கள்‌ என அனைத்தையும்‌ கற்றார்‌. குருகளின்‌ நலன்‌, குருபக்தி, 
வைராக்கியம்‌, அனுசந்தானம்‌ ஆகியவைகளை உடனிருந்து அறிந்தார்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ 
அருகிலேயே இருந்து அவரை நன்றாக புரிந்து கொண்டார்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ இந்த இருவரின்‌ மேலும்‌ 
நன்கு அன்பு செலுத்தி வந்தார்‌. 


ஒருமுறை ஸ்ரீரகூத்தமர்‌ தனிமையில்‌ இருந்தபோது ஸ்ரீவேதேச தீர்த்தரை அழைத்து இவ்வாறு 
கேட்டார்‌. நீங்கள்‌ இந்த மூல சம்ஸ்தானத்தில்‌ அதிகாரிகளாகி, பீடாதிபதியாகி, திக்விஜய, 
பாடபிரவசன, பல சிஷ்யர்களை பெறுவது, அங்கங்கு மடங்களை நிர்வகிப்பது ஆகியவற்றை 
செய்யவேண்டும்‌ என்பது என்‌ விருப்பம்‌. அதற்கு முன்னர்‌ நீங்கள்‌ மண்ணூரில்‌ இருந்து 
மாணவர்களின்‌ பாடபிரவசன, பண்டிதர்களை தயார்‌ செய்வது, அவர்களை பார்த்துக்‌ கொள்வது 
போன்ற வேலைகளை செய்யவேண்டும்‌ என்று கூறினார்‌. இதை சொல்லிவிட்டு, ஸ்ரீவேதேச 
தீர்த்தரின்‌ அபிப்பிராயத்தை குருகள்‌ கேட்டார்‌. 


ஸ்ரீவேதேச தீர்த்தருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி. வியப்பு. குருகள்‌ தன்‌ மேல்‌ வைத்த நம்பிக்கைக்கு 
என்ன பதில்‌ சொல்வதென்றே புரியவில்லை. குருகளுக்கு நமஸ்காரம்‌ செய்தார்‌. தமது 
ஒப்புதலை அளித்தார்‌. 'குருகளே. நான்‌ இதே மண்ணூரில்‌ பிறந்து வளர்ந்தவன்‌. தங்களது 
நிழலிலேயே வளர்ந்தவன்‌. தங்களாலேயே இந்த வழிக்கு வந்தவன்‌. தாங்கள்‌ உபதேசம்‌ 
செய்தவாறே அனைத்தையும்‌ படித்தவன்‌. இதே ஊரில்‌ இருந்து இந்த வித்யாபீடத்தை 
பார்த்துக்கொள்ள ஆசை. இங்கேயே நூற்றுக்கும்‌ மேற்பட்டவர்களுக்கு பாடம்‌ சொல்லி, 
பிரவசனங்களை செய்துவர ஆசை. தங்களிடம்‌ கேட்டதில்‌ சிலவற்றை அறிந்திருப்பேன்‌. 
அவற்றை வைத்து, சில கிரந்தங்களை எழுதவும்‌ ஆசைப்படுகிறேன்‌. 


இப்போது இன்னொரு முக்கிய வேலை வந்திருக்கிறது. நம்‌ பூர்வாசிரமத்து தம்பி யாதப்ப 
(யாதவார்யர்‌), காசியிலிருந்து தர்க்க, வ்யாகரணங்களில்‌ நன்றாக படித்து வந்திருக்கிறார்‌. அவரும்‌ 
மண்ணூரில்‌ வசிக்கிறார்‌. தினமும்‌ வெள்ளி, தங்கம்‌ வாங்கி, மக்களுக்கு நகை செய்து விற்பதே 
அவரின்‌ வேலை. பிரயாணம்‌ செய்யும்போது சொல்லவேண்டிய மந்திரம்‌ ஒன்றை என்னிடம்‌ 
கேட்டார்‌. நானும்‌: 


அக்ரதோ நாரசிம்மஸ்ச ப்ருஷ்டோதோ கோபிநந்தன: 

உபயோ: பார்ஸ்வயோராஸ்தம்‌ சஷகெள ராமலக்ஷ்மணெள || 
ப்ரயாணசமயே நித்யம்‌ ஏவம்‌ ஸ்லோகம்‌ படன்‌ யுதா 
ஸ்வணாதி வ்யவஹாரம்‌ சமகரோஜ்ஜீவனாஷயா || 

- யாதவார்ய மகாத்ம்யம்‌ - 9 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பிரயாண சமயத்தில்‌ முன்னே நரசிம்மன்‌, பின்னே ஸ்ரீகிருஷ்ணர்‌, இட வலதில்‌ வில்‌ அம்புகளை 
ஏந்திய ஸ்ரீராமலட்சுமணர்‌ நம்மை பாதுகாக்கட்டும்‌' என்று சொல்லி, அவரை பயணம்‌ செய்யுமாறு 
கூறினேன்‌. 


யாதப்பனும்‌ அதை தினமும்‌ தவறாமல்‌ கூறிவந்தான்‌. பலமுறை திருடர்கள்‌ இவனிடமிருந்து 
பொன்‌, பொருளை அபகரிக்க வந்தனர்‌. ஆனால்‌, நரசிம்மர்‌, ராம லட்சுமணர்கள்‌ இவனின்‌ 
பாதுகாவலராக இருந்ததைக்‌ கண்டு பயந்தோடினர்‌. பின்னர்‌, (பாதப்பனிடம்‌ வந்து காலில்‌ 
விழுந்தனர்‌. மன்னிப்பு கேட்டனர்‌. உங்களிடம்‌ இருக்கும்‌ பாதுகாவலர்கள்‌ யார்‌ என்று கேட்டனர்‌. 
தினமும்‌ அந்த ஸ்லோகத்தை சொல்லிய யாதப்பனுக்கு அந்த பாதுகாவலர்கள்‌ கண்ணில்‌ 
தென்படவில்லை. ஆனால்‌ அந்த திருடர்கள்‌ கண்டனர்‌. 


அந்த பாதுகாவலர்களைக்‌ காணும்‌ வழி என்ன என்று என்னிடம்‌ கேட்டார்‌. அதற்கு சாஸ்திர 
அத்யயனம்‌, ஞானம்‌, பக்தி, உபாசனை ஆகியவற்றின்‌ மூலம்‌ பார்க்கலாம்‌ என்றபோது, உடனே 
யாதப்பனும்‌ விட்டை விட்டு காசிக்கு சென்று அங்கு பத்து ஆண்டுகள்‌ தர்க்கம்‌, வ்யாகரண, 
மீமாம்ச ஆகியவற்றை முழுமையாகக்‌ கற்று, பிறகு இங்கு வேதங்களை கற்க வந்துள்ளார்‌. 
அவருக்கு சாஸ்திரம்‌ கேட்கும்‌ ஆசை வந்திருக்கிறது. பகவந்தனை நேரில்‌ காணும்‌ ஆசை 
வந்திருக்கிறது. ஆகவே, நான்‌ மண்ணூரிலேயே இருந்து பாடம்‌ சொல்லும்‌, பண்டிதர்களை தயார்‌ 
செய்யும்‌ வேலையை செய்வேன்‌. தேச சஞ்சாரம்‌ எனக்கு வேண்டாம்‌. 


'அனுஜோதயமாஷாசே நாஷாஸே தேஷ திக்விஜயம்‌' என்றார்‌ ஸ்ரீவேதேச தீர்த்தர்‌. 


ஆத்மன்‌ மேம்படுவதற்கு ஸ்ரீமத்வ சித்தாந்தமே வழி. அதனை படிப்பதே உபாசனை. அதுவே 
மோட்சத்திற்கு உபாயம்‌. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம்‌ என்று யாதவார்யர்‌ கூறினார்‌. உடன்‌, 
பீடாதிபதிகளான அண்ணனான ஸ்ரீவேதேச தீர்த்தரிடம்‌ வந்து, மத்வ சாஸ்திர வேதாந்த பாடத்தை 
சொல்லி தன்னை மேம்படுத்த வேண்டும்‌ என்று வேண்டினார்‌. “ஸ்வாத்யாய பிரவசனாப்யாம்‌ ந 
ப்ரமதிதவ்யம்‌ தத்திதப:: என்பதை ஸ்ரீவேதேச தீர்த்தர்‌ நினைவுபடுத்திக்‌ கொண்டார்‌. வேதேச 
தீர்த்தர்‌, யாதவார்யருக்கு வித்யாகுருகள்‌ ஆனார்‌. யாதவார்யர்‌, வேதேச தீர்த்தரின்‌ அன்பைப்‌ 
பெற்ற சிறந்த சிஷ்யர்‌ ஆனார்‌. பாடம்‌ துவங்கியது. யாதவார்யரால்‌ பாட பிரவசன, கிரந்தங்களை 
இயற்றுவது, பரம்பரை ஆகியவை முன்னே வளரவேண்டும்‌ என்பது ஸ்ரீவேதேச தீர்த்தரின்‌ 
ஆசையாக இருந்தது. அதனை தன்‌ குருகளான ஸ்ரீரகூத்தமரிடம்‌ சொல்லி வேண்டினார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தரும்‌ தன்‌ மனதில்‌ சிந்தித்தார்‌. ஸ்ரீவேதேச தீர்த்தரின்‌ சிஷ்ய, பிரசிஷ்ய 
கிரந்தங்களை எழுதப்போகும்‌ பரம்பரை அவர்‌ கண்களுக்கு தெரிந்தது. வேதேச தீர்த்தர்‌ 
மூலமாகவும்‌ பற்பல கிரந்தங்கள்‌ வரப்போவதை அறிந்து மகிழ்ந்தார்‌. குருகளான ஸ்ரீரகூத்தமர்‌, 
ஸ்ரீவேதேச தீர்த்தருக்கு மந்திராக்ஷதை வழங்கினார்‌. மண்ணூரின்‌ மகாவித்யாபீடத்தின்‌ 
முழுப்பொறுப்பையும்‌ அவருக்கே வழங்கினார்‌. 


ஸ்ரீவேதவியாச தீர்த்தருக்கு, உத்தராதி மகாசம்ஸ்தானத்தின்‌ அனைத்து பொறுப்பையும்‌ 
வழங்கினார்‌. தேச திக்விஜயம்‌, சிஷ்யர்களின்‌ நலன்‌, சஞ்சாரம்‌, பாட பிரவசன, மகா 
சம்ஸ்தானத்தின்‌ பொறுப்பு ஆகியவற்றை அவருக்கு வழங்கினார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. 


ஸ்ரீவேதவியாசரின்‌ மகாபூஜை தடையற நடைபெறட்டும்‌. நூற்றுக்கணக்கான வித்வாம்சர்கள்‌ 
தயாராகட்டும்‌. யாதவார்யர்‌ மூலமாக ஸ்ரீமத்வ சித்தாந்த சேவை நடக்கட்டும்‌ என்று 
ஆசிர்வதித்தார்‌. 


ஸ்ரீவேதேச தீர்த்தர்‌, மண்ணூரில்‌ இருந்து பற்பல கிரந்தங்களை இயற்றினார்‌. ஸ்ரீமத்வரின்‌ 
சாந்தோக்ய உபநிஷத்‌ பாஷ்யத்திற்கு, தலவகார பாஷ்யத்திற்கு மற்றும்‌ காடகோபநிஷத்‌ 
பாஷ்யத்திற்கு விவரமான டீகை எழுதினார்‌. மேலும்‌, ஸ்ரீமதாசார்யரின்‌ பிரமாண லட்சணம்‌, 
தத்வோத்யோத, கதாலட்சணம்‌ மற்றும்‌ விஷ்ணு தத்வ நிர்ணய போன்ற கிரந்தங்களுக்கு 
டிப்பணிகளை இயற்றினார்‌. மேலும்‌, ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ பிரமாண பத்ததிக்கும்‌ டிப்பணி இயற்றினார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


மிகவும்‌ பழமையான, பெரிதான சாந்தோக்ய உபநிஷத்‌ மத்வ பாஷ்யத்திற்கு ஸ்ரீவேதேச தீர்த்தரின்‌ 
டீகையே சிறந்ததாகும்‌. தவிர்க்கமுடியாத கிருதியாக இது விளங்குகிறது. 


ஸ்ரீவேதேஷ தீர்த்தரின்‌ சிஷ்யரே யாதவார்யர்‌ 


ஸ்ரீவேதேஷ தீர்த்தரின்‌ சன்னிதியிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும்‌ அத்யயனம்‌ செய்தவர்‌ 
யாதவார்யர்‌. கிருஹஸ்தர்‌. வேதவியாசரை சாட்சாத்காரமாக தரிசனம்‌ செய்த மகாஞானிகள்‌. பல 
கிரந்தங்களை இயற்றியவர்‌. 


அஷ்டாதிக்யைக ஷதவாரமஸெள சுதாயா: | 
பாராயணேன நைஹரேரபிஷேககாரி || 
-யாதவார்ய மகாத்ம்யம்‌ 82 


யாதவார்யர்‌, ஸ்ரீமன்‌ நியாய சுதாவை முழுவதுமாக 108 முறை பாராயணம்‌ செய்து, அதன்‌ 
பாடத்தை எடுத்து, ஸ்ரவேதவியாசரை தினமும்‌ அபிஷேகம்‌ செய்தவர்‌. ஸ்ரீவேதவியாசரின்‌ பூரண 
அருளைப்‌ பெற்றவர்‌. 


யாதவார்யரின்‌ முக்கியமான சிஷ்யர்கள்‌ மற்றும்‌ கிரந்தகாரர்கள்‌ இவர்களே. 1. பிதரஹள்ளி 2. 
லிங்கேரி 3.ஷர்கரா 4. பங்காபுர 5. உமர்ஜி 6. குர்ஜாலி 7. ஆயே 8. கல்லாபுர 9. காடணெ 10. உத்காவி 
11. ஜஜி. 


இவ்வளவு பேருக்கும்‌ யாதவார்யர்‌, பூஜைக்காக வேதவியாசரின்‌ சிலையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
யாதவார்யர்‌ இயற்றிய கிரந்தங்கள்‌ பற்பல. 


1. ஸ்ரீமன்‌ நியாயசுதா டிப்பணி 
2. பாகவத தாத்பர்யடீகா 
3.யமகபாரத டீகா 

4. தத்வசங்க்யான டிப்பணி 

5. சதாசாரஸ்ம்ருதி டீகா 

6. பூர்ணப்ரக்ஞ கிரந்தமாலிகா 
7.தத்வோத்யோத டீகா டிப்பணி 
8. கீதாதாத்பர்ய டீகா டிப்பணி 
9. வியாசகத்ய 

10. மத்வஸ்துதி... ஆகியவை 


இவர்‌ ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ பிரசிஷ்யர்‌. ரீவேதேஷ தீர்த்தரின்‌ சிஷ்யர்‌. 


வேதவியாசோருயோகி மதுபதி சுகுருர்வந்த்ப வேதேதபிஷு: 
வித்யாவத்வர்யதுர்ய ப்ரதிதவிவரண கிரந்தனிர்மாணவித்த: | 
வித்யாததீசோபி தத்வத்யுதஜனமணயோ யஸ்ய சிஷ்யா: ப்ரசிஷ்யா: 
சோஃயம்‌ ஸ்ரீயோகிராஜோ ரகுவாத தனயோமங்கலான்யாதனோது || 


யாதவார்யரின்‌ சாட்சாத்‌ சிஷ்யர்‌ ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌ 


யாதவார்யரின்‌ தம்பியின்‌ புதல்வனே ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌. ஸரீ வேதேஷ தீர்த்தருக்கும்‌ பூர்வாசிரம 
தம்பியின்‌ புதல்வனே ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌. இவர்‌ அனைத்து சாஸ்திர பாடங்களையும்‌ 
யாதவார்யரிடம்‌ கற்றவர்‌. அற்புதமான பாண்டித்யம்‌, குருபக்தி, நிரந்தர அத்யயனம்‌, வாத- 
வாக்யார்த்தம்‌, கிரந்தங்களை எழுதுதல்‌ ஆகிய இவரது திறனைக்‌ கண்டு ஸ்ரீராகவேந்திரர்‌ 
இவருக்கு தீர்த்தர்‌ என்னும்‌ பட்டத்தைக்‌ கொடுத்தார்‌. அன்றிலிருந்து இந்த ஸ்ரீனிவாசாசார்யர்‌, 
ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌ என்று அழைக்கப்பட்டார்‌. கிருஹஸ்தர்‌. ஆனாலும்‌ விரக்தர்‌. நிரந்தரமாக 
ஞானசாதன தவம்‌ மேற்கொண்டவர்‌. பிதரஹள்ளி, ஹொன்னாளியிலேயே பல ஆண்டுகள்‌ 
வசித்தவர்‌. பற்பல மகிமைகளை புரிந்தவர்‌. ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌ இயற்றிய அனைத்து 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


கிரந்தங்களும்‌ மிக அற்புதமானவை. தர்க்க, வியாகரண, மீமாம்சங்களின்‌ பின்னணியில்‌ வேதாந்த 
கிரந்தங்களுக்கு இவரின்‌ வியாக்யான டிப்பணிகள்‌ இன்றைக்கும்‌ ஆராய்ச்சியாளர்களுக்கும்‌ 
மாணவர்களுக்கும்‌ மிகவும்‌ பயன்படுவதாக இருக்கின்றன. 


ஸ்ரீனிவாச தீர்த்தரின்‌ கிரந்தங்கள்‌: 


1. ஸ்ரீமன்‌ நியாயசுதா டிப்பணி 

2. தத்வபிரகாசிகா டிப்பணி 

3. அணுபாஷய டீகா 

4. ரிக்பாஷ்ய டீகா விவ்ருத்தி 

5. கீதாபாஷ்ய ப்ரமேய தீபிகா டிப்பணி 

6. கீதாதாத்பர்ய, நியாயதீபிகா டிப்பணி 

7. ஈஷாவாஸ்யோபனிஷத்‌ பாஷ்ய டீகா டிப்பணி 

8. மாண்டோக்ய உபநிஷத்‌ பாஷ்ய விவ்ருத்தி 

9. தைத்திரிய உபநிஷத்‌ பாஷ்ய விவ்ருத்தி 

10. அதர்வணோபனிஷத்‌ பாஷ்ய விவ்ருத்தி 

11. ஷட்பிரஷ்ன உபநிஷத்‌ பாஷ்ய விவ்ருத்தி 

12. ரிக்‌ அர்த்தோத்தார 

13. ்ர்மத்பாகவத ஏகாதச ஸ்கந்த தாத்பர்ய விவரண 

14. தந்த்ரசார மந்திரோத்தார 

15. சதாசாரஸ்ம்ருதி வியாக்யான ஆன்ஹீக கெளஸ்துப 
16. தத்வசங்க்யான டீகா விவ்ருத்தி 

17. தத்வவிவேக டீகாவிவரணெ 

18. தத்வோத்யோத டீகா விவ்ருத்தி 

19. விஷ்ணுதத்வ நிர்ணய டீகாவிவ்ருத்தி 

20. ப்ரமாணலட்சண டீகாவிவ்ருத்தி 

21. கதாலட்சண டீகாடிப்பணி 

22. உபாதிகண்டன டீகாவிவ்ருத்தி 

23. மாயாவாத கண்டன டீகா விவ்ருத்தி 

24. பரசண்டமித்யாத்வானுமான கண்டன டீகா விவ்ருத்தி 
25. கர்ம நிர்ணய டீகா விவ்ருத்தி 

26. ப்ரமாணபத்ததி வாக்யார்த்த 

27. வாதாவளி ப்ரகாஷ 

28. நியாயாம்ருத ப்ரகாஷ: (நியாயாம்ருதத்திற்கு முழுவதுமான டிப்பணி) 
29. பேதோஜ்ஜீவன டிப்பணி 

30. நாராயண ஷப்தார்த்த 


பிரமரகீதை ஸ்ருதிக்தை வியாக்யானம்‌ போன்ற 50க்கும்‌ மேற்பட்ட பெரிய கிரந்தங்களை 
ஸ்ரீனிவாசதீர்த்தர்‌ இயற்றியிருக்கிறார்‌. பெரும்பாலும்‌ அனைத்தும்‌ அச்சிடப்பட்டு 
வெளியாகியிருக்கின்றன. ஆன்மிக உலகில்‌ இருப்பவர்களுக்கு மிகவும்‌ பயன்படும்‌ கிரந்தங்களே 
இவை. 


வேதங்கள்‌, உபநிஷத்‌, பிரம்மசூத்ர, பகவத்கீதை, தந்த்ரசாஸ்திர, ஸ்தோத்திர, மந்திர, வாதகிரந்த என 
அனைத்து விஷயங்களின்‌ மேலும்‌ ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌, மிகவும்‌ அற்புதமான மிகப்பெரிய 
டிப்பணிகளை இயற்றியிருக்கிறார்‌. ஒவ்வொரு கிருதியும்‌ மிகச்‌ சிறப்பானவை. படிப்பவர்களுக்கு 
இவை மிகவும்‌ தேவையான கிரந்தங்களாகும்‌. இத்தகைய ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌, ஸ்ரீரகூத்தம 
தீர்த்தரின்‌ பிரசிஷ்பராவார்‌. இவருக்கும்‌ பற்பல சிஷ்யர்கள்‌ இருந்தனர்‌. அனைவருமே 
மகாபண்டிதர்களே ஆவர்‌. கிரந்தகாரர்‌. இது ஸ்ரீரகூத்தமரின்‌ சாட்சாத்‌ வித்யா பரம்பரை. 


ஸ்ரீதரங்கிணி ராமாசார்யர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ நேரடி சிஷ்யர்களில்‌ ஒருவர்‌ ஸ்ரீதரங்கிணி ராமாசார்யர்‌. கிரந்தகாரர்‌. 
மகாராஷ்டிர மாநிலத்தவர்‌. ஸ்ரீரகூத்தமரிடமே பற்பல சாஸ்திரங்களை படித்தவர்‌. 


நியாயாம்ருத: நியாயவசோ விஷேஷ்யை: 
சுசாரபூதம்‌ சுகனத்வ மாப்தம்‌ | 
ப்ரவாஹயாமாஸ தரங்கிணிமிஷத்‌ 
சவியாச ராமோபி ததீய சிஷ்ய: || 


தந்தைக்கு வந்தனம்‌: 


சந்தசாங்கமுரகம்‌ மகல வீர்ச்ய மின்யுபக்ஞம்‌ மதம்‌ 
வியாசோதந்த மபூபுதச்ச சமதாத்யோ விஸ்வனாதாபிதம்‌ | 
தர்மம்‌ வியாக்ருத பூர்ணதீக்ருத சதாசார ஸ்ம்ருதி வியாக்ருதி 
வியாஜேன ப்ரணமாமி தம்‌ பிதரமுத்போதாய ஷப்தார்த்தயோ: || 
- நியாயாம்ருத தரங்கிணி - 5 


சத்யோஜாத ஜடாஜ பாவனசரித்கோதாவரீ தீரதோ 
கவ்யதீர்வசதி: சதாம்‌ குலவதாம்‌ அம்பாபுரி தத்ராயி 
வியாசாப்ய உபமன்யு கோத்ரஜபுதாஸ்தேஷ்டா சயோ முத்கல: 
தத்ராஜக்ஞத யே முராரி சரண வியாசாபிதானா புதா: || 
-நியாயாம்ருத தரங்கிணி (பிற்சேர்க்கை 4) 


பதாதிவித்யாம்‌ பஹுவின்னிஷத்யா மத்வேஷி 
தத்யைஷி வராத்யதோகஹும்‌ | 

நமாமி தம்‌ வியாசகுலாவதம்சம்‌ 
நாராயணாசார்ய மதாக்ரஜம்‌ மே || 
-நியாயாம்ருத தரங்கிணி (பிற்சேர்க்கை 6) 


தேர்போஜாயத நிஷ்வநாத இதி ய: சஞ்ஞானரத்னாகர: 
குஸ்மாத்தாவிரபூத சுரத்ரமயஷா ஆசார்ய நாராயண: | 
ராமாசார்ய இத்ரிதஸ்ததனு ஜோயஸ்தத்வ வாராம்புதே: 
ஆதானீத ஸு தரங்கிணிமிஹ பரிச்சேதஸ்‌ சேதுர்தோபி ய: || 
-நியாயாம்ருத தரங்கிணி (பிற்சேர்க்கை 4) 


அன்றைய காலகட்டத்திலேயே தென்னிந்தியாவில்‌ ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ புகழ்பெற்றிருந்தார்‌. சிறிய 
வயதிலேயே அவர்‌ பெற்ற கல்வியறிவு, பாண்டித்யம்‌, ஸ்ரீமடத்திற்கு அவர்‌ அளித்த வைபவம்‌, 
மண்ணூரில்‌ அவர்‌ நடத்திய வேதாந்த வித்யாபீடம்‌ அனைவரையும்‌ கவர்ந்தது. தேசத்தின்‌ பல 
இடங்களிலிருந்தும்‌ படிப்பதற்காக அனைவரும்‌ ஸ்ரீரகூத்தமரிடம்‌ வந்துகொண்டிருந்தனர்‌. 


கோதாவரி ஆற்றங்கரை. இன்றைய மகாராஷ்ட்ரத்தின்‌ பகுதியான அம்பாபுரி. அகமத்‌ நகர 
தாலுக்கா புணதாம்பா நகரத்தின்‌ அருகில்‌ உள்ளது. கோதாவரி நகிக்கரையில்‌ பல 
க்ஷேத்திரங்கள்‌ உள்ளன. அங்கங்கு வசித்த தேசிஸ்த பிராமணர்களின்‌ வசதி அதிகமாக 
இருந்தது. 


அம்பாபுரியில்‌ வசித்து வந்த வியாசமுராரி பண்டிதர்‌ - நல்ல வித்வாம்சர்‌. வியாச என்பது 
அவரது விட்டின்‌ (குலத்தின்‌) பெயர்‌. உபமன்யு கோத்ரதவர்‌. ஸ்ரெளத ஸ்மார்த்த கர்மங்களிலும்‌ 
இவர்‌ விற்பன்னராக இருந்தார்‌. இவரது மகன்‌ விஸ்வநாத பண்டிதர்‌. அவரை 
வியாஸவிஸ்வநாத சூரிகள்‌ என்றும்‌ அழைத்தனர்‌. அவரும்‌ பெரிய வித்வாம்சரே. ஸ்ரீமத்வரின்‌ 
சதாசார ஸ்ம்ருகிக்கு மிகச்சிறந்த வியாக்யானத்தை எழுதியவர்‌. பற்பல கிரந்தங்களை 
இயற்றியவர்‌. இவருக்கு 2 ஆண்‌ மகன்கள்‌ இருந்தனர்‌. இருவரும்‌ அறிவாளிகள்‌. இருவரும்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தமரின்‌ வித்யாபீடத்தின்‌ மாணவர்கள்‌. ஸ்ரீரகூத்தம தீர்த்தரிடமே அனைத்து 
சாஸ்திரங்களை படித்தவர்கள்‌. 


இதில்‌ மூத்த மகனின்‌ பெயர்‌ - வியாஸுநாராயணாச்சார்‌ என்பதாகும்‌. இவர்‌ வாத 
வியாகரணத்தில்‌ தேர்ந்தவர்‌. பல கிரந்தங்களை இயற்றியவர்‌. தனது கிரந்தத்தில்‌ ்ர்ீவேதவியாச 
தீர்த்தரை போற்றிப்‌ புகழ்ந்திருக்கிறார்‌. இவர்‌ அத்வைத காலாவல, விஷ்ணுதத்வ விவேக, 
மத்வமந்திரார்த்த மஞ்சரி, ப்ராகபாவோஜீஜவன போன்ற பல கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார்‌. 
அப்பைய தீக்ஷிதரின்‌ சிவதத்வ விவேக கிரந்தத்தைக்‌ கண்டித்து விஷ்ணுதத்வ விவேக என்னும்‌ 
கிரந்தத்தை இயற்றியிருக்கிறார்‌. 


இரண்டாவது மகனின்‌ பெயர்‌ ஸ்ரீராமாசார்யர்‌. இவர்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ நேரடி சிஷ்யர்‌. அவரிடம்‌ 
அனைத்து சாஸ்திரங்களையும்‌ படித்த வித்வாம்சர்‌. பல கிரந்தங்களை இயற்றியவர்‌. 
ஸ்ரீரகூத்தமரின்‌ ஆணைப்படி இவர்‌ ஸ்ரீவியாசராயரின்‌ நியாயாம்ருத கிரந்தத்திற்கு தரங்கிணி 
என்னும்‌ வியாக்யானத்தை இயற்றியிருக்கிறார்‌. 


ஸ்ரீவியாசராயரின்‌ நியாயாம்ருத ஒரு வாத கிரந்தம்‌. அத்வதத்தைக்‌ கண்டித்த ஒரு அற்புத 
கிரந்தம்‌. தமது தோஷங்கள்‌, குறைகளைக்‌ கண்டுகொள்ள அத்வைதிகள்‌ இன்றும்‌ படிக்கக்கூடிய, 
படித்துவரும்‌ கிரந்தம்‌. இத்தகைய நியாயாம்ருதத்தைக்‌ கண்டித்து, புகழ்பெற்ற பண்டிதரான 
மதுசதன சரஸ்வதிகள்‌ ‘அத்வைதசித்தி' என்னும்‌ கிரந்தத்தை இயற்றினார்‌. வியாசராமாசார்யர்‌ 
இந்த அத்வைதசித்தியை கண்டித்து இயற்றிய கிரந்தமே - நியாயாம்ருத தரங்கிணி. இதனால்‌ 
இவர்‌ தரங்கிணி ராமாசார்யர்‌ என்றே அழைக்கப்பட்டார்‌. தம்‌ கிரந்தத்தின்‌ துவக்கத்தில்‌ தம்‌ 
குருவான ஸ்ரீரகூத்தமரை மிகவும்‌ பக்தியுடன்‌ புகழ்ந்திருக்கிறார்‌. 


ரொட்டி வெங்கடபட்டர்‌ 
ஸ்ரீரகூத்தமரின்‌ அருளுக்கு கருணைக்கு நேரடி சாட்சி, ரொட்டி வெங்கடபட்டர்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ சிறுவயதிலிருந்து அத்யந்த விரக்தர்‌. உணவு, உடை, அலங்காரம்‌ இவற்றைபற்றி 
சிறிதும்‌ கவலைப்படாதவர்‌. புறத்தைப்‌ பற்றிய எவ்வித கவலைகளும்‌ இல்லாத அகத்தை 
மட்டுமே பார்த்து வந்த சன்யாசி. குரு ரகுவர்யரின்‌ ஆணைப்படி, ஸ்ரீமடத்திற்கு சாம்ராஜ்ய 
வைபத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. ஸ்ரீமூலராமனை மிகவும்‌ சிறப்புடன்‌ பூஜித்தவர்‌. ஆராதித்தவர்‌. 
ஆனால்‌ தாம்‌ மட்டும்‌ வெறும்‌ சோளத்தை சுட்டு அல்லது ரொட்டியை மட்டும்‌ உண்டு வந்தவர்‌. 
ஸ்ரீராமதேவரின்‌ நைவேத்தியத்திற்கு தினமும்‌ சிறிய சமையலை செய்துவருபவர்‌ - 
வெங்கண்ணா. சோள ரொட்டியை செய்து வந்தார்‌. ஆகையால்‌ அனைவரும்‌ அவரை ரொட்டி 
வெங்கண்ணா என்றே அழைத்து வந்தனர்‌. 


வெங்கண்ணா வாலிபன்‌. சதாசாரி. குருவிடம்‌ அபார பக்தி. ஆனால்‌ அவனுக்கு வேத 
வாக்கியங்கள்‌ சரிவர பிடிபடவில்லை. ஆனால்‌ கற்பதற்கு ஆசை. அதற்கான நேரம்‌ வரட்டும்‌ 
என்று பொறுமையுடன்‌ காத்திருந்தான்‌. ஸ்ரீராமனின்‌ நைவேத்தியத்திற்கு மிகவும்‌ பக்தியுடன்‌ 
உணவை சமைத்து வந்தான்‌. காலம்‌ உருண்டோடியது. வெங்கண்ணனின்‌ கண்ணெதிரே, 
ரகூத்தமருக்கு பல சிஷ்யர்கள்‌ வந்தனர்‌. படித்து வித்வாம்சர்கள்‌ ஆயினர்‌. இதைக்‌ கண்டு 
வெங்கண்ணனுக்கும்‌ பண்டிதர்‌ ஆகவேண்டுமென்று ஆசை. குருகள்‌ தனியாக படித்துக்‌ 
கொண்டிருந்தபோது அவரிடம்‌ வந்தான்‌. “ஸ்வாமி இவ்வளவு பேர்‌ தம்மிடம்‌ படிக்கின்றனர்‌. 
பண்டிதர்‌ ஆகின்றனர்‌. எனக்கும்‌ மத்வ சாஸ்திரம்‌ படிக்க வேண்டுமென்று ஆசை வந்திருக்கிறது. 
எனக்கும்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுங்கள்‌. என்னைக்‌ காப்பாற்றுங்கள்‌' என்று வேண்டினான்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ மனம்‌ இளகிற்று. மகிழ்ச்சியடைந்தார்‌. அவனுக்கு தக்க தகுதி இருக்கவேண்டும்‌. 
ஆகவே அவனுக்கு படிக்க வேண்டும்‌ என்ற ஆசை வந்திருக்கிறது என்று அறிந்தார்‌. 
வெங்கண்ணனிடம்‌ கூறினார்‌. 'உன்‌ ஆசை சரியானதே. சாத்விகருக்கு மட்டுமே பாடம்‌ கற்க 
வரும்‌ ஆசை, உனக்கும்‌ வந்திருக்கிறது. நீ செய்த புண்ணியமும்‌ இதற்கு காரணம்‌. 
நாளையிலிருந்து உனக்கு பாடம்‌ எடுக்கிறேன்‌. காலையில்‌ தயாராக வா” என்றார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வெங்கண்ணனுக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி. பெரிய பாக்கியம்‌ கிடைத்தது போலாயிற்று. அடுத்த நாள்‌ 
காலையில்‌ பக்தியுடன்‌ பாடத்திற்கு வந்து அமர்ந்தான்‌. ஸ்ரீகளவர்‌ ஸ்ரீமன்‌ நியாயசுதாவின்‌ 
மங்களாசரணையைத்‌ துவக்கினார்‌. பாடம்‌ துவங்கியது. அன்றைய பாடம்‌ முடியும்போது 
ஸ்ரீகளவர்‌ கூறினார்‌ - 'வெங்கண்ணரே, நாளையிலிருந்து நீங்களே சுதா பாடம்‌ எடுக்கவேண்டும்‌. 
ஹரிவாயுகளின்‌ அருள்‌ உமக்கு இருக்கிறது. இது ஸ்ரீமூலராமனின்‌ சேவாபலன்‌' - என்றார்‌. 
இதைக்‌ கேட்ட வெங்கண்ணன்‌ முதலில்‌ நம்பவில்லை. ஆனால்‌ குருகளின்‌ பேச்சு என்றும்‌ 
பொய்யல்ல. பயந்தான்‌. இதென்ன ஆயிற்று? தனக்கு எழுத்துக்களின்‌ பரிச்சயமே இல்லை. நான்‌ 
எப்படி பாடம்‌ எடுக்க முடியும்‌? ஆனால்‌, குருகளே சொன்னபிறகு என்ன பயம்‌ என்று அவரை 
நம்பினான்‌. 


அடுத்த நாள்‌ காலை. வெங்கண்ணன்‌ பக்தியுடன்‌, புத்தகத்துடன்‌ குருகளின்‌ முன்‌ வந்து 
அமர்ந்தான்‌. ஸ்ரீகளவர்‌, அவனை பாடம்‌ சொல்லுமாறு பணித்தார்‌. வெங்கண்ணன்‌ பயந்தவாறு 
மங்களாசரணத்தைக்‌ கூறினான்‌. பாடத்தை துவக்கினான்‌. ஸ்லோகங்களைப்‌ படித்து அதன்‌ 
பொருளைக்‌ கூறத்‌ துவங்கினான்‌. அவனுக்கே தெரியாமல்‌, அவனிடமிருந்து பாடம்‌ வெளிவரத்‌ 
துவங்கியது. எப்படி தனக்கு இந்த ஞானம்‌ வந்ததென்று அவனுக்கு வியப்பு. அனைத்து 
பண்டிதர்களுக்குமே வியப்பு. வித்வாம்சர்களே அதிசயப்படும்‌ அளவிற்கு அவனது விளக்கங்கள்‌ 
இருந்தன. ராமதேவருக்கு ரொட்டி தட்டிய கைகளிலிருந்து சுதாவின்‌ நிரந்தர பாடம்‌ துவங்கியது. 
வாயிலிருந்து சரளமான பாடம்‌. இதெல்லாம்‌ அவனுக்குள்‌ அந்தர்யாமியாக இருக்கும்‌ ஸ்ரீராமனின்‌ 
அருள்‌ என்றனர்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ அருளைப்‌ பெற்ற வெங்கண்ணன்‌ அமிர்தத்தைக்‌ குடித்தது போலானான்‌. 'நதேவ 
தோஷணம்‌ வருதா: என்னும்‌ ஸ்ரீமத்வவாணி அனைவரின்‌ அனுபவத்திற்கும்‌ வந்தது. 


ஆத்திகர்களுக்கு நம்பிக்கை வருவதற்கு வெங்கண்ணா ஒரு உதாரணமானான்‌. ஸ்ரீரகூத்தமருக்கு 
சேவை செய்தால்‌ கிடைக்கும்‌ பலனுக்கு தக்க சாட்சியானான்‌. குருவருளுக்கு ஸ்ரீரகூத்தமர்‌ ஒரு 
சிறந்த எடுத்துக்காட்டாகவும்‌, சிஷ்யரின்‌ பக்திக்கு வெங்கண்ணன்‌ ஒரு சிறந்த 
எடுத்துக்காட்டாகவும்‌ ஆயினர்‌. 


அன்றிலிருந்து ஸ்ரீரொட்டி வெங்கண்ணர்‌ பாடங்களை எடுக்கத்‌ துவங்கினார்‌. புகழ்பெற்ற 
பண்டிதரானார்‌. டிப்பணிகாரர்‌ எனப்பட்டார்‌. பல கிரந்தங்களை இயற்றினார்‌. 


1. தத்வசங்க்யான டீகைக்கு டிப்பணி 
2.தத்வோத்யோத டீகைக்கு டிப்பணி 
3. கர்மநிர்ணய டீகைக்கு டிப்பணி 


இவற்றைக்‌ தவிர தினத்ரய நிர்ணய என்னும்‌ கிரந்தம்‌ மிகவும்‌ அபூர்வமானது. ரொட்டியவர்களின்‌ 
டிப்பணிகள்‌ இன்றைக்கும்‌ பண்டிதர்களின்‌ பரம்பரையில்‌ நினைக்கத்தக்க படிக்கத்தக்க 
கிரந்தங்களாக இருக்கின்றன. இவரின்‌ தினத்ரய நிர்ணய கிரந்தத்தை, ஸ்ரீவித்யாதீச தீர்த்தர்‌, தமது 
ஏகாதசி நிர்ணயத்தில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. இதிலிருந்து அவரது ஞானம்‌ நமக்குத்‌ 
தெரியவருகிறது. உத்தராதி மடத்து சம்பிரதாயங்களின்‌ நிர்ணயங்களில்‌ ரொட்டி 
வெங்கண்ணாசார்யரின்‌ கிரந்தங்கள்‌ மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றன. ஸ்ரீரகூத்தமரின்‌ 
கருணையின்‌ முழுவதுமாக பாத்திரரானவரே ரொட்டி வெங்கண்ணடட்டர்‌. 


பாண்டுரங்கி ஆனந்தபட்டாசார்யர்‌ 


புகழ்பெற்ற பாண்டுரங்கி வம்சத்தின்‌ மூலபுருஷர்‌ இவரே. புகழ்பெற்ற வித்வாம்சர்‌, கிரந்தகாரர்‌, 
டிப்பணிகாரர்‌. ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ வித்யாசிஷ்யர்‌. ஸ்ரீவித்யாதீசர்‌ போன்ற ஞானிகளை 
உலகிற்கு அளித்தவர்‌. ஸ்ரீவியாசராஜரின்‌, ஸ்ரீவாதிராஜரின்‌ சேவையை பக்தியுடன்‌ செய்தவர்‌. 
அவர்களிடமிருந்து விசேஷ அருளைப்‌ பெற்றவர்‌. அதன்‌ பலனாககவே, ஸ்ரீவித்யாத்சரின்‌ 
அவதாரம்‌ ஆனது. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


மகாராஷ்டிராவில்‌ கோதாவரி ஆற்றங்கரையில்‌ புண்யஸ்தம்ப என்னும்‌ ஊர்‌. இன்று அஹமத்‌ 
நகர்‌ ஜில்லாவில்‌ புணதாம்பா என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இருந்த மகாபண்டிதர்‌ 
த்ரிவிக்ரமாசார்யர்‌. அவருக்கு இரு மகன்கள்‌. மூத்தவர்‌ திம்மண்ணபட்டாகரர்‌. இரண்டாவது மகன்‌ 
ஆனந்த பட்டாகரர்‌. இவர்களிது வசிஷ்ட கோத்திரம்‌. யஜுர்வேதிகள்‌. 


ஆனந்தபட்டாகரருக்கு சாஸ்திர அத்யயனம்‌ செய்யவேண்டுமென்று விசேஷ ஆசை. அதற்காக 
புண்ணியம்‌ சம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டார்‌. அனைத்து வேதங்களுக்கும்‌ அபிமானி 
மகாலட்சுமிதேவி. அவளின்‌ அருளைப்‌ பெற்றால்‌ ஞானம்‌ வரும்‌ என்று கொல்லாபுரத்துக்கு 
வந்தார்‌. அங்கு மகாலட்சுமி ஆலயத்தில்‌ தவம்‌ செய்யத்‌ துவங்கினார்‌. 


புண்யஸ்தம்ப நிவாசிகெளதமர சித்ஸ்னானக்னிஹோத்ராதிசத்‌ 
ஷ்ரெளதார்ஷாதிகுரூக்த கர்மனிசயை: ஸ்ரீஷப்ரபூஜாரதான்‌ | 
ஸ்ரீமத்விப சுஷாஸ்த்ரகண்டஹரான்‌ தத்வ்யாக்ருதெளபண்டிதான்‌ | 
வந்தே வியாப்தசுசிஷ்ய சந்ததியுதானந்த பட்டாரகான்‌ | 
-வாக்யார்த்த ரத்னமாலா 


யத்தத்சாம்புஜசங்க தோகஹமபிவம்‌ தேவ்யா: கடாக்ஷெளஸ்ரய: 
யத்வ்யாக்யான திவாகரேண விதுஷாயந்தஸ்தம: சம்ஹ்ருதம்‌ | 

யேப்ரீதா புவி சந்தனத்ரும இவ ஸ்விபம்‌ ஸ்வக்துர்வதே 

தான்‌ வியாக்யானிரதான்‌ பஜே பரமகுரூன்‌ ஆனந்தபட்டாரகான்‌ || 
- சேஷவாக்யார்த்த சந்திரிகா 


ஆனந்தபட்டாரகர்‌ புணதாம்பெயிலிருந்து பண்டரிபுரத்திற்கு வந்து, பாண்டுரங்கனின்‌ சேவையை 
செய்தார்‌. அதற்கே அவரது குலத்திற்கு பாண்டுரங்கி' என்று பெயர்‌ வந்தது. இவர்‌ ஞானத்தைப்‌ 
பெறவேண்டி தவம்‌ செய்ய, கொல்லாபுரத்திற்கு வந்து, அங்கு 12 ஆண்டுகாலம்‌ லட்சுமி 
சன்னிதியில்‌ தவம்‌ செய்தார்‌. இறுதியில்‌ மகாலட்சுமி பாம்பு வடிவில்‌ அவருக்கு 
காட்சியளித்தாள்‌. பட்டாரகர்‌ அந்த பாம்பைப்‌ பிடிக்க முயன்றார்‌, தன்‌ 11 கைவிரல்களால்‌ அதைப்‌ 
பிடிக்க முயன்றபோது பாம்பு மறைந்து போனது. ஆகவே, அவரின்‌ வம்சத்தில்‌ 11 
தலைமுறைகளுக்கு ஞான, செல்வங்களின்‌ அருளைப்‌ பெற்றார்‌. 


ஸ்ரீவாதிராஜர்‌, பர்யாயத்திற்கு போகும்‌ அவசரத்தில்‌ இருந்தபோது, ஒரு அத்வைத பீடாதிபதி 
அவரை வாக்யார்த்தத்திற்கு அழைத்தான்‌. அப்போது அவரது ஆணைப்படி பட்டாரகர்‌, அந்த 
அத்வைத பண்டிதருடன்‌ வாக்யார்த்தம்‌ செய்து, அவனை வென்று, அந்த ஜயபத்திரத்தை 
பர்யாயத்தில்‌ அமர்ந்திருந்த ஸ்ரீவாதிராஜரிடம்‌ சேர்த்து, ஸ்ரீவாதிராஜரின்‌ அருளுக்கு பாத்திரரானார்‌ 
ஸ்ரீஆனந்தபட்டாரகர்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ ஆணைப்படி நியாயாம்ருத கண்டகோத்தார கிரந்தத்தை இயற்றினார்‌. மதுசூதன 
சரஸ்வதி என்னும்‌ அத்வைத பீடாதிபதி, ஸ்ரீவியாசராயரின்‌ நியாயாம்ருத கிரந்தத்தைக்‌ கண்டித்து 
அத்வைத சித்தியை இயற்றியிருந்தார்‌. குருகளின்‌ ஆணைப்படி அதை கண்டித்து நியாயாம்ருத 
கண்டகோத்தார' என்னும்‌ கிரந்தத்தை ஆனந்தபட்டாரகர்‌ இயற்றினார்‌. ஸ்ரீவியாசராயரின்‌ 
அருளைப்‌ பெற்றார்‌. இவை அனைத்தின்‌ பலனாகவே, அவருக்கு மகாபண்டிதரான 
மகாமகிமசாலியான ஸ்ரீவித்யாதீசதீர்த்தரை மகனாகப்‌ பெறும்‌ பாக்கியம்‌ கிடைத்தது. இது 
சாதாரண தவத்தின்‌ பலன்‌ அல்ல. 'நால்வஸ்ய தபஸ்‌: பலம்‌. விசேஷ தவத்தின்‌ பலனே ஆகும்‌. 
இதைவிட இன்னொரு பாக்கியம்‌ என்னவெனில்‌, ஸ்ரீரகூத்தமரிடம்‌ அவரது வித்யா சிஷ்யராக 
சாஸ்திரங்களை படித்தது. 


ஆனந்தபட்டாரகரின்‌ மூன்று மகன்களும்‌ மிகப்பெரிய பண்டிதராயினர்‌. கிரந்தங்களை இயற்றினர்‌. 
பாட பிரவசன, வாத வாக்யார்த்தசாலிகள்‌ ஆயினர்‌. இந்த மொத்த பரம்பரைக்கு தன்‌ அருளைக்‌ 
கொடுத்து, தந்தையான ஆனந்தபட்டாரகரை விசேஷமாக அருளினார்‌ ஞானத்தின்‌ கங்கோத்ரியான 
ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தமரின்‌ கிரந்தங்கள்‌ 
டீகாபாவ விபோதனாய ஜகதாம்‌ யஸ்யாவதாரோஜனி 


ஸ்ரீரகூத்தமரின்‌ அவதார நோக்கமே கிரந்தங்களை எழுதுவது. ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ கிருதிகளை 
ஆராய்ந்து அதன்‌ உண்மையான பொருளை வெளிக்கொணர்வதே அவரின்‌ முக்கிய வேலையாக 
இருந்தது. இதற்காகவே தன்‌ குருகளின்‌ அருளை தவம்‌ செய்து பெற்றார்‌. தடையில்லா 
வைராக்கியம்‌, பாட பிரவசனம்‌ ஆகியவற்றை கிரந்தம்‌ எழுதுவதற்காகவே பயன்படுத்திக்‌ 
கொண்டார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ கலியுகத்தின்‌ கல்பதரு, காமதேனு, சிந்தாமணிகள்‌ ஆனதைப்‌ போல, தமது 
கிரந்தங்களையும்‌ படிப்பவர்களுக்கு கல்பதரு, காமதேனு மற்றும்‌ சிந்தாமணியாக மாற்றினார்‌. 
'ரூபமன்யதிவ தன்யமாத்மன: என்பது போல அவரது கிரந்தங்களும்‌ அவரைப்‌ போலவே 
மகிமையைக்‌ கொண்டிருக்கின்றன. பகவந்தன்‌ மற்றும்‌ பாகவதர்‌ இருவரின்‌ லட்சணங்களும்‌ 
ஒன்றே - சச்சிதானந்தமய. போலவே, ஸ்ரீரகூத்தமரும்‌ அவரது கிரந்தங்களின்‌ லட்சணமும்‌ 
ஒன்றே. மிகச்சிறந்த பாண்டித்யம்‌, ஆளுமை, அபூர்வமான ஆதாரங்கள்‌, சரளமான விவரணை, 
டீகாராயரின்‌ வாக்கினை நன்கு புரிந்து கொண்ட விதம்‌, ஸ்ரீமத்வரின்‌ அனைத்து கிருதிகளின்‌ 
சிறப்பான புரிதல்‌ - ஆகியவை பாவபோதங்களின்‌ சிறப்பான அம்சங்களாகும்‌. 


1. தத்வபிரகாசிகா பாவபோத 


உலகத்தின்‌ அனைத்து சாஸ்திரங்களின்‌ அர்த்தங்களுக்காகவும்‌, நிர்ணயத்திற்காகவுமே 
ஸ்ரீவேதவியாசர்‌ பிரம்மகத்ரங்களை இயற்றினார்‌. 


நிரணயாம்யைவ யத்ப்ரோக்தம்‌ பிரம்மசூத்ரந்து விஷ்ணுனா | 
குத்ரோக்தா: சர்வனிர்ணயா: தஸ்மாத்‌ சூத்ரார்த்தமாக்ருஹ்ய கர்தவ்ய: சர்வ நிர்ணய: || 
- மகாபாரத தாத்பர்ய நிர்ணயம்‌ 


அனைத்து விஷயங்களின்‌ சந்தேகம்‌, எதிர்க்கேள்விகளின்‌ பதிலாக, சகல சாஸ்திர 
நிர்ணயத்திற்காக பிரம்மசத்ரங்களை இயற்றியிருக்கிறார்‌. இதைப்‌ பொருத்தே அனைத்து 
சாஸ்திரங்களின்‌ நிர்ணயம்‌ ஆகின்றது. இவை பரவித்யை. இத்தகைய பரவித்யையான 
பிரம்மசூத்ரங்களுக்கு வியாக்யானமாக ஸ்ரீமத்வாசார்யர்‌ நான்கு கிரந்தங்களை இயற்றினார்‌. 1. 
பிரம்மசூத்ர பாஷ்யம்‌. 2. அனுவியாக்யானம்‌. 3. அணுபாஷ்யம்‌. 4. நியாயவிவரணம்‌. இவற்றில்‌ 
பிரம்மசூத்ர பாஷ்யத்திற்கு, ஸ்ரீஜயதீர்த்தர்‌ இயற்றிய வியாக்யானமே தத்வபிரகாசிகா. 
அனுவியாக்யானத்திற்கு இயற்றிய டீகையே ஸ்ரீமன்‌ நியாயசுதா. ஸ்ரீரகூத்தமர்‌, 
தத்‌ வபிரகாசிகாவிற்கு இயற்றிய மிகப்பெரிய டிப்பணியே தத்வபிரகாசிகா பாவபோத கிரந்தம்‌. 
இதற்கு முன்‌, ஸ்ரீவியாசராஜர்‌, தத்‌ வபிரகாசிகா கிரந்தத்திற்கு சந்திரிகா டிப்பணியை 
இயற்றியிருந்தார்‌. அது முழுமையாக இருந்திருக்கவில்லை. தத்வபிரகாசிகா முழுவதற்குமாக 
அது பதில்‌ தரவில்லை. பாதிக்கு மட்டுமே ஸ்ரீவியாசராயர்‌ இயற்றியிருந்தார்‌. 


ஸ்ரீவாதிராஜரின்‌ குருவார்த்ததீபிகா - மிகவும்‌ சிறியதான சுருக்கமான வியாக்யானமாக 
அமைந்தது. முழுவதுமான தத்வபிரகாசிகா கிரந்தத்திற்கு, நீண்ட விளக்கமாக, சர்வமூலங்களின்‌ 
பின்னணியில்‌ / ஆதாரங்களின்‌ அடிப்படையில்‌, அற்புத வியாக்யானமாக வந்ததே ஸ்ரீரகூத்தமரின்‌ 
பாவபோத. இது தத்வபிரகாசிகாவிற்கு மூன்றாவது வியாக்யானம்‌. இதனை இயற்றுவதற்கு 
தேவையானது மூன்று. குருகளின்‌ கருணா அனுக்கிரகம்‌, பாண்டித்யம்‌ (ஆளுமை) மற்றும்‌ 
முயற்சி. இவற்றில்‌ முக்கியமானது குருவின்‌ அருள்‌. இதனை ஸ்ரீஜயதீர்த்தரே கூறியிருக்கிறார்‌. 
அத தத்க்ருபயா ப்ரம்ம௲த்ரபாஷ்யம்‌ யதாமதி வ்யாகுர்வே என்றிருக்கிறார்‌. பரம்‌ 
ஸ்ரீமத்பூர்ணப்ரமதி குருகாருண்யசரணிர்‌ ப்ராப்தா: என்பதும்‌ அவர்‌ சொன்னதே. அதற்கே, 
ஸ்ரீரகூத்தமர்‌, பாவபோத கிரந்தத்திற்கு பெரியவர்களின்‌, குருகளின்‌ அருளே காரணம்‌ என்பார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


'வித்பாதிராஜாதயோ யோகீஷா: க்ருபயந்து தே ஜயமுனே: பாவஸ்ய போதாய மே என்று 
குருகளின்‌ அருளின்‌ / கருணையின்‌ தேவையை இந்த கிரந்தத்தை இயற்றுவதற்கு முக்கிய 
காரணியாக இருந்தது என்று விளக்குகிறார்‌. ரகுவர்யகுருப்ரோக்தோ பாவோ ஜயமுனீமயா 
லிகித: என்று குருகளின்‌ அருள்‌ மற்றும்‌ அவரின்‌ உபதேசத்தை எப்போதும்‌ நினைத்திருப்பவர்‌ 
ஸ்ரீரகூத்தமர்‌. ஹரிவாயு குருகள்‌, ஸ்ரீரகூத்தமரில்‌ நின்று இயற்றவைத்ததே பாவபோத கிரந்தங்கள்‌ 
ஆகியிருக்கின்றன. 


அவரைப்‌ போலவே அவரின்‌ டிப்பணிகளும்‌ குருகருணையின்‌ ரூபமாக 'வேதாந்தசாஸ்திரம்‌ 
சமுதீர்ய மேஸ்மின்‌ விஷ்வாஸ்‌ ஹெதோ: சமதர்ஷயத்ய: ப்ரதானசூத்ர ப்ரதிபாத்பமாதெள 
வந்தே குரும்‌ தம்‌ ரகுவர்ய சம்ஞ்யம்‌'. “கேட்பது, படிப்பது ஆகியவை ஞானத்திற்கு வழிவகுக்க 
வேண்டுமெனில்‌, குருகளின்‌ பிரசாதமான அருள்‌ முக்கியம்‌. இது பிரம்மகூத்ரத்தின்‌ 
பிரதானாதிகரணத்தில்‌ வியாசர்‌ கூறுவது. இதையே குருகளான ஸ்ரீரகுவர்யர்‌ எனக்கு உபதேசம்‌ 
மட்டும்‌ செய்யவில்லை, பிரத்யட்சமாக அனுபவத்திற்கும்‌ கொண்டு தந்திருக்கிறார்‌. திடமான 
நம்பிக்கை வருமாறு செய்தார்‌ என்கிறார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ கிரந்தங்கள்‌, அவரின்‌ பிரதிமை, அவரது நகலாகவே இருக்கின்றன. தத்வபிரகாசிகா, 
பாவபோத கிரந்தங்களின்‌ சிறப்புகள்‌ பெருமைகள்‌ மிகவும்‌ அதிகம்‌. தத்‌ வபிரகாசிகையின்‌ 
வாக்கியம்‌, அபிப்பிராயத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பார்‌. எந்தவொரு பாஷ்ய வாக்கியத்தை 
விவரிக்கும்போதும்‌, சொற்களின்‌ பொருளை விளக்கும்போதும்‌, கேள்விகளை 
எதிர்கொள்ளும்போதும்‌, அதற்குத்‌ தக்க ஆதாரங்களை கொடுப்பதுபோல, தத்வபிரகாசிகாவின்‌ 
ஒவ்வொரு வாக்கியம்‌, சொற்களுக்குப்‌ பின்னும்‌ பற்பல ஆதாரங்கள்‌ இருப்பதை சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. டீகாவாக்கியங்களின்‌ ஆதாரமான பிரமாணங்களை எடுத்துக்‌ காட்டுவதுடன்‌ 
அவற்றை விளக்கியும்‌ இருக்கிறார்‌. ஆதாரங்கள்‌ இல்லாத வாக்கியங்களே தத்வபிரகாசிகாவில்‌ 
இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்‌. 


'இதி ப்ரமாணானுஸாரேண பாஷ்யமவதாரயதி' “ஸ்ரெளத பதானிவ்யாசஷ்டே, அபிப்ராயமாஹ' 
ஆகியவை ஸ்ரீரகூத்தமரின்‌ வாக்கியங்கள்‌. 


தத்வபிரகாசிகாவின்‌ வாக்கியங்களை விவரிக்கும்போது கீதாபாஷ்யம்‌, பிரம்மகத்ர பாஷ்யம்‌, 
நியாயவிவரணை, அணுபாஷ்யம்‌, மஹாபாரத தாத்பர்ய நிர்ணயம்‌ போன்ற ஸ்ரீமதாசார்யரின்‌ 
கிரந்தங்களில்‌ இருக்கும்‌ நிர்ணயங்களின்‌ ஆதாரங்களை எடுத்துக்‌ காட்டியிருப்பார்‌. இந்த ரகசியம்‌ 
எங்கு, எப்படி வந்திருக்கிறது என்பதை தெளிவாக விளக்கியிருப்பார்‌. 


நியாய விவரணானுசாரேண பூர்வபக்ஷமாஹ' 'பாரததாத்பர்ய நிர்ணயானுசாரேணாஹ ததா பரா 
இதி' 'அனுவியாக்யானம்‌ மனஸி நிதாமஹ 'கீதாபாஷ்யம்‌ மனஸி நிதாமாஹ்‌' 'வேதாதி கர்த்ருத்வ 
கதனஸ்யேதி' ஆகிய ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ விசாலமான அறிவு, சர்வமூலங்களிலிருந்து மேற்கோள்‌ 
காட்டுவது, மாணவர்களுக்கு டீகாவாக்யங்களை விவரிப்பதுடன்‌, சர்வமூலங்களின்‌ 7 சகல 
சாஸ்திரங்களின்‌ அத்யயனத்தை இந்த கிருதியில்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ விளக்கியிருக்கிறார்‌. 


பிறமதங்களை கண்டிப்பதிலும்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ தனிப்பட்டவர்‌. மிகவும்‌ மென்மையான சொற்களின்‌ 
பிரயோகம்‌. ஆனால்‌ அவை எதிராளிகளை பலம்கொண்டு அடிப்பது போல இருக்கும்‌. மூர்க்கமாக 
பேசுவதில்லை. யாரையும்‌ பெயர்‌ சொல்லி கண்டிப்பதில்லை. ஸ்ரீடீகாராயரின்‌ 
வாக்கியங்களாலேயே யாரையும்‌ எதிர்ப்பது, அவர்களின்‌ கேள்விகளுக்கு பதிலளிப்பது. சரளமான 
நடையினால்‌ அழகான சொற்களால்‌ மற்றவருடைய கேள்விகளுக்கு, அவரின்‌ அபிப்ராயங்களை 
நிராகரிப்பது இவரின்‌ வழக்கம்‌. இன்னொரு முறை அவர்கள்‌ வாதத்திற்கு வராதவாறு 
அவர்களுக்கு பதில்‌ அளித்துவிடுவார்‌. 


ஸ்ரீஜயதீர்த்தர்‌ மேல்‌ வைத்திருக்கும்‌ பக்தி, விஸ்வாசம்‌, சேவை, தகுதி ஆகியவை அவரது 
கிருதிகளிலிருந்து தெரியவருகிறது. பொதுமக்களுக்கு பதபத்யங்களின்‌ அர்த்தங்களை 
விவரிக்கும்போது மிகவும்‌ எளிமையாகவும்‌, அதையே பண்டிதர்களுக்கு கூறும்போது மிகவும்‌ 
விசேஷ அர்த்தங்களுடனும்‌ விளக்குவார்‌. தத்வபிரகாசிகா பாவபோதத்தில்‌ முதலில்‌ அதிகரண, 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


முக்கியமான பொருளை விளக்குவது, அதிகரணத்தில்‌ இருக்கும்‌ அனைத்து சூத்ரங்களின்‌ 
விஷயம்‌, ஒவ்வொன்றின்‌ தேவை, அவற்றின்‌ அர்த்தங்கள்‌, ஒரே அர்த்தங்களைக்‌ கொடுக்கும்‌ பல 
அதிகரணங்களின்‌ பேடிகா ஆகியவற்றை இயற்றியிருக்கிறார்‌. இவருக்குத்‌ தோன்றிய புதிய 
சிந்தனைகளின்‌ அடிப்படையில்‌ ஆதாரங்கள்‌ ஆகியவற்றையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
அதிகரணத்தின்‌ அத்யயனத்தின்‌ இறுதியில்‌, எப்போதும்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுமாறு 
பேடிகா (கடின சொற்களுக்கு அர்த்தங்கள்‌) கொடுத்திருக்கிறார்‌. இது பாவபோதகாரரின்‌ சிறப்பு. 
நமக்கு அவர்‌ செய்த உதவி. 


அங்கங்கு விரோதி மதங்களை நிராகரித்திருக்கிறார்‌. மூல கிரந்தங்களில்‌ இருக்கும்‌ வியாகரணம்‌, 
மீமாம்ச - ஆகியவற்றை சொல்வது பாவபோதகாரரின்‌ வழக்கம்‌. 


அந்தந்த அதிகரணங்களில்‌ நிர்ணயிக்க வேண்டிய விஷயங்களுக்கு “சிந்தா” என்று பெயர்‌. அதில்‌ 
விவாதிக்கப்பட இருக்கும்‌ விஷயத்தைப்‌ பற்றிய வர்ணனைக்கு “பிரதான சிந்தா: என்று பெயர்‌. 
இதற்கு துணையாக இருக்கும்‌ விஷயங்களை ததர்த்தசிந்தா' என்பர்‌. இப்படி அனைத்து 
சிந்தாவையும்‌ கொண்டதே பாவபோதத்தின்‌ சிறப்பு. நியாயசுதா கிரந்தத்தை மேற்கோள்‌ காட்டி, 
அதற்கு தக்கவாறு “சிந்தா விஷயங்களை விளக்குகிறார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. ஒவ்வொரு அதிகரணத்தின்‌ 
இறுதியிலும்‌ இவ்வாறு செய்திருக்கிறார்‌. தெளிவாக விமர்சங்களை எளிமையான மொழியில்‌ 
சொல்வது இவரது வழக்கம்‌. இதுவே கிரந்தங்களை படிப்பவர்களுக்கு மிகவும்‌ பிடித்த 
விஷயமாகும்‌. இதுபோல இன்று வரை வேறு யாரும்‌ செய்ததில்லை. 


நியாயவிவரணையின்‌ வாக்கியங்கள்‌, தத்வபிரகாசிகையில்‌ வந்திருப்பதை எழுதியிருக்கிறார்‌. 
ஸ்ரீரகூத்தமரின்‌ டிப்பணியின்‌ நடை மிகவும்‌ தனித்துவமானது. அனுவியாக்யான 
வாக்கியங்களுடன்‌, பிரம்மசூத்ர பாஷ்யத்தின்‌ அர்த்தத்தை, டீகாராயரின்‌ உரையுடன்‌ இணைத்து, 
ஒரே வாக்கியத்தில்‌ விளக்குவார்‌. அங்கங்கு வியாசராயரின்‌ சந்திரிகா வாக்கியங்களை 
ஆதாரமாக காட்டியிருப்பார்‌. இறுதியில்‌ இதெல்லாம்‌ தமது குருகளின்‌ உபதேசத்தின்‌ சாரம்‌ என்று 
முடிப்பார்‌. இது ஸ்ரீரகூத்தமரின்‌ மிகப்பெரிய கிருதி. 


2. ப்ருஹதாரண்யக உபநிஷத்பாஷ்ய பாவபோத 


இது ஸ்ரீரகூத்தமரின்‌ இன்னொரு சிறந்த கிருதி. சுக்லயஜுர்‌ வேதத்திற்கு சம்பந்தப்பட்ட பெரிய 
உபநிஷத்‌ இது. ஸ்ரீரகூத்தமருக்கு முந்தைய உபநிஷத்‌ வியாக்யானகாரர்‌ என்றால்‌ அது நாராயண 
பண்டிதாசார்யரின்‌ மகனான வாமனபண்டிதர்‌. ஸ்ரீடீகாராயரின்‌ நேரடி சிஷ்யரான ஸ்ரீவியாசதீர்த்தர்‌, 
மற்ற உபநிஷத்களுக்கு வியாக்யானங்களை எழுதினார்‌. ஆனால்‌ இந்த ப்ருஹதாரண்யத்திற்கு 
டீகை எழுதிய ஸ்ரீவாதிராஜருடைய இந்த உபநிஷத்‌ வியாக்யானம்‌, டீகை இதுவரை நமக்குக்‌ 
கிடைக்கவில்லை. 


பத்து முக்கிய உபநிஷத்களில்‌ கடைசியான, மிகவும்‌ பெரியதான இந்த ப்ருஹதாரண்யத்திற்கு 
கண்டார்த்தம்‌ (உபநிஷத்தின்‌ மந்திரங்களுக்கு சிறப்பு பொருள்‌) மற்றும்‌ ஸ்ரீமத்வரின்‌ 
பாஷ்யார்த்தம்‌ (ஸ்ரீமத்வரின்‌ உபநிஷத்‌ பாஷ்யத்திற்கு டீகா) என இரண்டும்‌ எழுதப்பட்ட உபநிஷத்‌ 
இது. இன்றைய காலத்தில்‌, உபன்யாசங்களில்‌ அதிகமாக சொல்லப்படும்‌ இந்த கிரந்தத்திற்கு, 
பாஷ்யார்த்தம்‌, கண்டார்த்தம்‌ ஆகியவற்றை எழுதியவர்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. அவரின்‌ நேரடி சிஷ்யரான 
ஸ்ர்வேதேஷ தீர்த்தர்‌ மற்றும்‌ அவரின்‌ பிரசிஷ்யரான ஸ்ரீரீனிவாச தீர்த்தர்‌. இவர்களும்‌ 
ப்ருஹதாரண்யத்திற்கு உபநிஷத்‌, சாந்தோக்ய உபநிஷத்‌ மற்றும்‌ தைத்திரிய உபநிஷத்களுக்கு 
மிகவும்‌ அற்புதமான வியாக்யானங்களை இயற்றியிருக்கின்றனர்‌. 


ப்ருஹதாரண்யக உபநிஷத்‌ எட்டு அத்தியாயங்களைக்‌ கொண்டது. முதல்‌ இரு அத்தியாயங்களில்‌ 
அஷ்வமேதத்கிற்கு சம்பந்தப்பட்ட கர்மதந்த்ர விதானங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 
'கர்மணாஞானமாதனோதி: - கர்ம அனுஷ்டானங்களிலிருந்தே மன-சுத்தி. மனம்‌ சுத்தியானாலே 
ஞானத்தில்‌ ஆர்வம்‌ வரும்‌. கர்மத்தை செய்வதே ஞானம்‌ வருவதற்கு காரணம்‌. சுத்தமான 
மனதிலேயே பகவத்‌ பக்தி வரும்‌. ஞானமும்‌ வந்து சேரும்‌. ஆகையால்‌, அந்த 2 
அத்தியாயங்களுக்கு நம்‌ ஆசார்யர்களும்‌, பிற மத ஆசார்யர்களும்‌ கூட யாரும்‌ உரை 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


எழுதவில்லை. ஆகையால்‌, அந்த அத்தியாயங்களின்‌ பொருளை நாம்‌ உணர்வது கடினம்‌. 
தவறான ஞானம்‌, தவறான அர்த்தங்களை புரிந்து கொள்வதாக அமைவதால்‌, பாஷ்யங்களை 
எழுதுவது முக்கியம்‌ என்று முன்னுரையில்‌ எழுதி, மூன்றாவது அத்தியாயத்திலிருந்து 
ஸ்ரீமத்வரின்‌ பாஷ்யம்‌. ஸ்ரீரகூத்தமரும்‌ கூட. மூன்றாம்‌ அத்தியாயத்திலிருந்து எட்டாம்‌ 
அத்தியாயம்‌ வரை, மிகவும்‌ விளக்கமான டிப்பணியை எழுதியிருக்கிறார்‌. உபநிஷத்தின்‌ 
ஒவ்வொரு மந்திரத்திற்கும்‌ சிறப்பான அர்த்தங்களைக்‌ கொடுக்கக்கூடிய கண்டார்த்தத்தை 
எழுதியிருக்கிறார்‌. 


ஸ்ரீமத்வரின்‌ வாக்கின்படி உபநிஷத்தின்‌ முக்கிய செய்தியை தெரிவிக்கிறார்‌. பாஷ்யத்தை 
விவரிக்கிறார்‌. இவற்றுடன்‌, ஸ்ரீமத்வரின்‌ பாஷ்யத்தின்‌ ஒவ்வொரு வரிக்குப்‌ பின்னாலும்‌, 
அத்வைதிகளின்‌ தவறான வியாக்யானத்தை எப்படி அவர்‌ கண்டனம்‌ செய்திருக்கிறார்‌ 
என்பதையும்‌ கூறுகிறார்‌. ஸ்ரீமத்வரின்‌ பாஷ்யத்தின்‌ ஒவ்வொரு சொல்லில்‌ வெளியில்‌ தெரியும்‌ 
பொருளையும்‌ அது சொல்லும்‌ செய்தியையும்‌ விளக்குகிறார்‌. கூடவே அந்த சொல்லில்‌ 
மறைந்திருந்து அது சொல்லும்‌ உட்பொருளையும்‌ - அதாவது பிற மதங்களையும்‌ 
கண்டிப்பதுடன்‌, அவர்கள்‌ புரிந்து கொண்ட தவறான விஷயங்களையும்‌ - அது எப்படி 
விளக்குகிறது என்பதை நமக்குக்‌ கூறுகிறார்‌. இதுவே ஸ்ரீரகூத்தமரின்‌ பாவபோதத்தின்‌ சிறப்பு. 


உபநிஷத்தின்‌ மற்றும்‌ பாஷ்யத்தின்‌ புரியாத சொற்களுக்கு, ஸ்ரீமத்வரின்‌ வேறு கிரந்தங்களில்‌ 
சொல்லப்பட்ட அர்த்தங்களுடன்‌ விவரிக்கிறார்‌. ஸ்ரீமத்வரின்‌ பாஷ்யத்தில்‌ அங்கங்கு காணும்‌ 
பாட-பேதங்களை (கருத்து வேறுபாடுகளை) விளக்குகிறார்‌. உபநிஷத்‌ மற்றும்‌ பாஷ்யத்தில்‌ 
இருக்கும்‌ விசேஷ ஆதாரங்களை விளக்கி, ஸ்ரீமத்வரின்‌ வாக்கியங்களுக்கு பற்பல அர்த்தங்களைக்‌ 
கொடுக்கிறார்‌. மத்வரின்‌ பாஷ்யமானது பற்பல அற்புதமான அர்த்தங்களை கொடுக்க வல்லது 
என்பதை விவரித்து, அவற்றை வர்ணித்து, விளக்குகிறார்‌. பாஷ்யத்தின்‌ விவரணைகளை வரும்‌ 
உபநிஷத்தின்‌ மந்திரங்களை மேற்கோள்‌ காட்டி நமக்கு புரியவைக்கிறார்‌. ஆதாரங்களை 
விவரிப்பதுடன்‌, நமக்கு வரும்‌ சந்தேகங்களை போக்குகிறார்‌. அங்கங்கு தம்‌ குருகளான 
ஸ்ரீரகுவர்யர்‌ கொடுத்த விவரணைகளை சொல்லிக்‌ காட்டுவார்‌. சங்கர பாஷ்யங்களை விவரித்து, 
அதனை கண்டித்து, ஸ்ரீமதாசார்யர்‌ சொல்லிய அர்த்தங்களை அதனுடன்‌ ஒப்பிட்டு, மத்வரின்‌ 
வாக்கியத்தின்‌ அருமை பெருமைகளை எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ தமது பாவபோதத்தில்‌ ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ கதாலட்சணடீகா, அனுவியாக்யான, 
நியாயசுதா, ஈஷாவாஸ்ய உபநிஷத்தின்‌ டீகா ஆகியவற்றிலிருந்து விஷயங்களை எடுத்துத்‌ 
தொகுத்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அனைத்து டீகைகளின்‌, ஸ்ரீவியாசராயரின்‌ அனைத்து கிருதிகளின்‌ 
ஞானம்‌, கிரந்தங்களின்‌ விசேஷ அர்த்தங்கள்‌ ஆகியவற்றை இந்த பாவபோத கிரந்தங்களில்‌ 
பார்க்கலாம்‌. பிற மதங்களை கண்டிக்கும்‌ வாக்கியங்களும்‌ அற்புதமானவை. 


அத்வைத மதத்தில்‌ பிரம்மஞானத்திற்கு அதிகாரி யார்‌? கர்த்ரு யார்‌? ஏனென்றால்‌ அத்வைதிகள்‌ 
நிர்விசேஷத்வாம்‌ கீகாராத்‌' - பிரம்மன்‌ நிர்விசேஷன்‌ என்று சொல்வதால்‌, இங்கு ஸ்ரீரகூத்தம 
தீர்த்தர்‌ 'நிர்விசேஷத்வாங்‌ கீகாராத்‌' என்னும்‌ மத்வ வாணிக்கு 15 விதமாக பொருள்‌ சொல்கிறார்‌. 
ஸ்ரீரகூத்தமரே இன்னொரு ரூபமே இந்த “ப்ருஹதாரண்யக உபநிஷத்‌. 


3. விஷ்ணுதத்வ நிர்ணய டீகா பாவபோத 


ஸ்ரீமத்வரின்‌ மிகவும்‌ அற்புதமான கிரந்தம்‌ - விஷ்ணு தத்வ நிர்ணயம்‌. ஸ்ரூஹரியைப்‌ பற்றி 
சொல்வதே வேதம்‌. 'வேதயதி ஞாபயதீதி வேத: எந்தவொரு ஆதாரம்‌ கொண்டும்‌ புரியவைக்க 
முடியாத ஸ்ரீஹரியை 'வேதாஹ்யேவ வேதயந்தி' வேதங்கள்‌ மட்டுமே விளக்குகின்றன. 
வேதங்கள்‌ ஆதியந்தம்‌ இல்லாதவை. தோஷங்கள்‌ அற்றவை. ஜகத்‌ சத்யம்‌. ஜீவர்களும்‌ சத்யம்‌. 
தேவர்கள்‌ இவற்றிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றனர்‌. என்று இவற்றையெல்லாம்‌ விளக்கும்‌ 
கிரந்தமே - விஷ்ணு தத்வ நிர்ணயம்‌. 


இதற்கு ஸ்ரீஜயதீர்த்தர்‌ மிகச்சிறந்த உரையை எழுதினார்‌. அதற்கு 'அணுசுதா' என்று பெயர்‌. தத்வ 
நிர்ணயத்தின்‌ டீகையான, அணுசுதாவிற்கு ஸ்ரீரகூத்தம்‌ தீர்த்தர்‌ பாவபோத: என்னும்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வியாக்யானத்தை எழுதினார்‌. விஷ்ணு தத்வ நிர்ணயத்திற்கு முதன்முதலில்‌ எழுதப்பட்ட டிப்பணி 
இதுவே. அடுத்த வந்த பல டிப்பணிகளுக்கு இதுவே வழிகாட்டியாக இருக்கிறது. 


ஸ்ரீரகூத்தமர்‌ தமது டிப்பணியில்‌ ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ மற்ற கிரந்தங்களான நியாயசுதா, 
ப்ரமாணபத்ததி, வாதாவளியின்‌ வாக்கியங்களை உதாரணம்‌ காட்டியிருக்கிறார்‌. துவக்கத்திலேயே 
'ஜயதீர்த்தியபாவம்‌ வக்ஷ்யே விஷ்ணுப்ரீதயேஹம்‌ ஸ்வஷக்யா.. ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ வாக்கியத்தின்‌ 
கம்பீரம்‌, அபிப்பிராயம்‌, உள்‌-அர்த்தங்கள்‌ அனைவருக்கும்‌ தெரியுமாறு என்‌ தகுதிக்கேற்ப 
சொல்வேன்‌. இதனால்‌ ஸ்ரீவிஷ்ணு திருப்தி அடையட்டும்‌. டீகையின்‌ பொருளை விளக்குவதே 
நான்‌ செய்யும்‌ ஹரிபூஜை. அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கே இந்த கிரந்தம்‌ என்று 
அனுசந்தானம்‌ செய்துகொண்டு எழுதிய டீகையே இந்த பாவபோதம்‌. 


இந்த கிருதியில்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ ஆளுமையின்‌, ஞானத்தின்‌ ஆழம்‌, அகலங்களை காணமுடியும்‌. 
பாவபோதகாரரின்‌ எழுத்துக்களில்‌ தூய்மையான இதயத்தினால்‌ செய்யும்‌ ஸ்ரீஹரிபூஜையை 
காணலாம்‌. அதுவும்‌ மிகவும்‌ பவித்ரமானதாகும்‌. அவரது பிருந்தாவனத்தைப்‌ போலவே 
சான்னித்யம்‌ கொண்டுள்ளது. 


4. கீதாபாஷ்ய பிரமேயதீபிகா பாவபோதம்‌ 


போர்க்களத்தில்‌ ஸ்ரீகிருஷ்ணன்‌ அர்ஜுனனுக்கு உபதேசித்ததே கீதை. ஸ்ரீவேதவியாசர்‌ 
மகாபாரதத்தில்‌ கொடுத்த 700 ஸ்லோகங்களே கீதை. ஸ்ரீஹரி தனது ஒரு ரூபத்தினால்‌ சொல்லி, 
இன்னொரு ரூபத்தினால்‌ எழுதிய கிருதி பகவத்கீதை. பாரதத்தின்‌ ஆன்மிக உலகின்‌ தலையாய 
நூல்‌. தத்வ சாஸ்திரத்தின்‌ ஆதார கிருதி. இன்றைக்கும்‌ கோடானுகோடி மக்களை, தன்னை 
படிக்க வைக்கும்‌ கிருதி. அனைத்து குருகளுக்கும்‌ மிகச்சிறந்த்‌ வழிகாட்டியாக திகழும்‌ கிருதி 
பகவத்கீதை. 


கீதைக்கு ஸ்ரீமத்வர்‌ இரு வியாக்யானங்களை இயற்றினார்‌. 1. கீதாபாஷ்யம்‌. 2. கீதா தாத்பர்யம்‌. 
ஆப்யாம்‌ விஷ்வம்‌ ப்ரகாஷதே. இந்த இரு கிருதிகளில்‌ கீதையின்‌ விஸ்வரூபத்தையே 
காட்டினார்‌. ஸ்ரீஹரியின்‌ விராட ரூப சிந்தனை இங்கிருக்கிறது. ஸ்ரீமத்வரின்‌ கீதா பாஷ்யத்திற்கு 
ஸ்ரீஜயதீர்த்தர்‌ பிரமேயதீபிகா என்னும்‌ டீகையை, கீதா தாத்பர்யத்திற்கு நியாயதீபிகா என்னும்‌ 
டீகையை இயற்றினார்‌. இந்த கீதாபாஷ்ய பிரமேயதீபிகா கிருதிக்கு ஸ்ரீரகூத்தமர்‌, பாவபோத 
என்னும்‌ டிப்பணியை இயற்றினார்‌. இது அளவில்‌ சிறிய கிரந்தம்‌. ஆனால்‌ தத்வ விளக்கத்தில்‌ 
பெரியது. ஸ்ரீராகவேந்திர மடத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீசுமதீந்திர தீர்த்தர்‌, தமது கீதாபாஷ்ய பாவரத்ன 
கோஜஷத்தில்‌, பாவபோதரின்‌ வாக்கியங்களை மேற்கோள்‌ காட்டியிருக்கிறார்‌. 


ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ பிரமேய தீபிகாவிற்கு எழுதப்பட்ட மிகப்பழைய, முதன்முதல்‌ டிப்பணியே 
பாவபோதம்‌. பின்னர்‌ பலர்‌ பிரமேய தீபிகாவிற்கு டிப்பணிகள்‌ எழுதினர்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ 
பிரமேயதீபிகா பாவபோத கிரந்தமானது, சிறியதானாலும்‌ அற்புத விஷயம்‌ அடங்கியது. 
'ததஸ்வாயம்‌ ஸ்லோகார்த்த: என்று கீதையின்‌ ஸ்லோகங்களுக்கு, பாஷ்யத்திற்கு மிகவும்‌ 
பொருத்தமான பொருளைக்‌ கொடுக்கிறார்‌. 


ததஸ்வாயம்‌ ஸ்லோகார்த்த: - ய ஏவம்‌ ஜீவம்‌ ஸ்வாதந்த்ரோணே ஹனனாதிகர்த்தாரம்‌ வேத்தி, 
யஷ்டைனம்‌ ஜீவம்‌ ஹதம்‌, அனித்யம்‌ வேத்தி தாவுபெள தத்வயம்‌ ந விஜானீத: | 
ப்ராந்தாவிதியாவத்‌ | குதோ பாதகாதிதிஜேத்‌, யதஸ்யததீனத்வே சதி தத்ஸத்ருஷத்வாக்ய 
ப்ரதிபிம்பத்வரூப அஸ்வாதறந்த்ர்ய த்தேதோ:, 'நாயம்ஹந்தி' ஸ்வாதந்த்ர்யேண ஹனனாகிகர்த்தா ந 
பவதி | 


யஷஸ்ச பிம்ப நித்யாத்வாதி ஹேதுர்ப்யோ ந ஹன்யதே | ந வினஷ்யேதேதி ஸ்வாதந்த்ர்ய, 
அனித்யத்வரூப அர்த்தாபாவ நிஸ்சய லக்ஷண பாதோஸ்தேதி || 2-19 


ஒவ்வொரு கிரந்தத்தின்‌ துவக்கத்திலும்‌ 'வக்ஷ்யே ஷக்யா குருசிக்ஷானுசாராத்‌' என்று குருகளை 
பக்தியுடன்‌ நினைக்கிறார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


5. நியாயவிவரணை (சன்யாய விவ்ருத்தி) பாவபோதம்‌ 


ஸ்ரீவேதவியாசரின்‌ பிரம்மகூத்ரங்களுக்கு ஸ்ரீமத்வர்‌ இயற்றிய நான்காவது கிருதி - 
நியாயவிவரண. இதனை சன்யாயவிவ்ருத்தி என்று அழைக்கின்றனர்‌. ஸ்ரீமத்வரின்‌ 
நியாயவிவரணைக்கு ஸ்ரீஜயதீர்த்தர்‌ டீகை இயற்றினார்‌. முதலாம்‌ அத்தியாயத்தின்‌ முதல்‌ இரு 
பாதங்களுக்கு மற்றும்‌ மூன்றாம்‌ பாதத்தில்‌ த்யுப்யாத்யதிகரணம்‌ வரை மட்டுமே ஸ்ரீஜயதீர்த்தர்‌ 
டிகையை இயற்றியிருந்தார்‌. இந்த ஒரு கிருதி முழுமையடையாமல்‌ பாதியில்‌ நின்றிருந்தது. 
இதை பின்னர்‌ ஸ்ரீரகூத்தமரே முடிக்கட்டும்‌ என்று அவர்‌ நினைத்து விட்டிருக்கலாம்‌. பல முறை 
பின்வருபவர்களை ஆசிர்வதித்து, அவர்‌ தன்‌ கிருதியை முடிக்கட்டும்‌ என்று நினைத்தவர்கள்‌ பலர்‌ 
உள்ளனர்‌. 


ஜகத்குரு மற்றும்‌ சர்வக்ஞரான ஸ்ரீமத்வர்‌, ரிக்வேதத்தின்‌ 40௦ சூக்தங்களுக்கு பாஷ்யத்தை 
இயற்றினார்‌. மற்றவற்றிற்கு எழுதவில்லை. அதனை அவரது அருளால்‌ அவரது நேரடி 
சிஷ்யரான ஸ்ரீமாதவ தீர்த்தர்‌ பூர்த்தி செய்தார்‌. அப்படியே, ஸ்ரீடீகாராயர்‌ இரு பாதங்கள்‌ வரை 
இயற்றி பாதியில்‌ நிறுத்திய, மற்ற அனைத்து பாதங்களுக்கும்‌ ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ டீகையை 
இயற்றினார்‌. ஸ்ரீவியாசராஜரின்‌ தாத்பர்ய சந்திரிகாவை பின்னர்‌ வந்த ஸ்ரீரகுநாத தீர்த்தர்‌ முடித்து 
வைத்து, சேஷசந்திரிகாசார்யர்‌ எனப்பட்டார்‌. அதைப்‌ போலவே, ஸ்ரீவித்யாதீச தீர்த்தரின்‌ பாதியில்‌ 
விடப்பட்ட கிரந்தமான சுதா வாக்யார்த்த சந்திரிகாவிற்கு அவரின்‌ தம்பியான கேசவாசார்யர்‌ 
(குருராஜர்‌)) மற்ற பாகங்களுக்கு உரை எழுதி, சேஷவாக்யார்த்த சந்திரிகாசார்யர்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. பாணபட்டரின்‌ காதம்பரியை அவரது மகன்‌ முடித்து வைத்ததைப்‌ போலவே 
இவை. 


ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ முழுமையடையாத நியாயவிவரண டீகையை முடித்த ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 
சேஷடீகாசார்யர்‌, அபினவ டீகாகாரர்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ நடை, மொழி, 
வர்ணனைகளை அப்படியே அனுசரித்து, அதைப்‌ போலவே இந்த கிருதி இயற்றப்பட்டிருக்கிறது. 
டீகாகிரந்தங்களில்‌ இது மட்டுமே இப்படி முழுமையடையாத ஒன்று. முழுமையடையவில்லை 
என்பதற்கு பதில்‌, ரகூத்தமருக்காகவே விடப்பட்டிருக்கிறது எனலாம்‌. அனைத்து வித 
குருவருளைப்‌ பெற்ற ஸ்ரீரகூத்தமர்‌, இந்த விதமான குருவருளையும்‌ பெற்றிருக்கிறார்‌. இத்துடன்‌ 
அனைத்து வித ஹரியின்‌ அருளையும்‌ பெற்றவர்‌ புண்ணியமூர்த்தியான ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌. 


நியாயவிவரணை டீகைக்கு தாமிரபரணி ஆனந்ததீர்த்தாச்சார்‌ மற்றும்‌ ஏரி அனந்தாசார்யர்‌ 
டிப்பணி இயற்றியிருக்கின்றனர்‌. நியாயவிவரணை என்றால்‌ ஸ்ரீமத்வர்‌ தமது அனுவியாக்யானம்‌ 
முதலான கிரந்தங்களில்‌ கூறிய விதங்கள்‌, அவற்றிற்கு நியாயம்‌ என்று பெயர்‌. பூர்வபக்ஷ விதம்‌, 
சித்தாந்த விதம்‌ ஆகியவற்றின்‌ கலவையே நியாயவிவரணை. மற்ற மதங்களில்‌ இருக்கும்‌ 
விதங்களே பூர்வபக்ஷ விதங்கள்‌. படிப்பதற்கு வசதியாக இந்த விதங்களை 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. நியாயங்களின்‌ விவரணை, சூத்ரபாஷ்யம்‌, அனுவியாக்யானங்களில்‌ 
சொல்லப்பட்ட விதங்களின்‌ விளக்கமே - நியாயவிவரணை. இந்த அனைத்து யுக்திகளும்‌, 
நியாயங்களும்‌ பிரம்மசூத்ரங்களின்‌ எழுத்துக்களிலிருந்தே வந்திருக்கின்றன என்று ஸ்ரீரகூத்தமர்‌ 
கூறுகிறார்‌. நியாயவிவரணங்களில்‌ வந்திருக்கும்‌ விதங்கள்‌ எல்லாம்‌ தத்வபிரகாஷிகாவில்‌ எப்படி 
சொல்லியிருக்கிறார்‌, தொகுத்திருக்கிறார்‌ என்பதை ஸ்ரீரகூத்தமர்‌ தெள்ளத்தெளிவாக 
விளக்குகிறார்‌. 


இதை தத்வபிரகாசிகா பாவபோதத்தில்‌ ஒவ்வொரு வரியிலும்‌ காணமுடிகிறது. ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ 
சபதம்‌ - சங்கம்யந்தே குரோர்கிர: குருகளின்‌ வாக்கியங்களை, அதன்‌ அற்புதமான விளக்கங்களை 
ஒரே இடத்தில்‌ தொகுக்கும்‌ வேலையை செய்திருக்கிறார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. நியாயவிவரணையின்‌ 
அபிப்பிராயத்தை மிகவும்‌ விஸ்தாரமாக தெரிந்து கொள்வதற்கு, வாக்கியங்களின்‌ உள்‌ 
அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு “பாவபோத” கிரந்தத்தை விட்டால்‌ வேறு எந்த கிரந்தமும்‌ 
இல்லை. 


கிரந்தத்தின்‌ இறுதியில்‌ ஸ்ரீரகூத்தமரே சொல்வது போல - 
இத்யனந்தமஹான்யாய மீமாம்ஸாஃபாரவாரிதே: 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


உத்தாரணாத்யஷக்யேவ வ்யாகுலீக்ருத சேதஸாம்‌ || 
மந்தானானுபாகாராய மஹதாம்‌ 
நியாயபல்லவோ மயாகாரி சம்க்ஷேபாத்‌ ப்ரமிதாக்ஷரை: || 


பிரம்மமீமாம்சை ஒரு மிகப்பெரிய கடல்‌. பல்வேறு விஷயங்களின்‌ சங்கமம்‌. நியாயங்களின்‌ 
கூடல்‌. இதனை தாண்டுவது சாத்தியம்‌ இல்லை. ரத்தினங்களை எண்ணுவது கடினம்‌. இதைப்‌ 
பார்த்து வருத்தப்படும்‌, கவலைப்படும்‌ சேதனர்களின்‌ பயன்பாட்டிற்காக, உதவிக்காக இந்த கிருதி 
என்னும்‌ படகினை இயற்றியிருக்கிறார்‌. மிகச்சுலபமாக தாண்டுவதற்கு பயன்படட்டும்‌ 
என்பதற்காக என்‌ முயற்சி - என்கிறார்‌. 


அனுவியாக்யான நியாயமாலா பிரம்மசூத்ர சம்பந்த ப்ரதீப: 


அனுவாக்யோக்த யுக்தீனாம்‌ பாஷ்யாதி கரணேஷ்சலம்‌ | 
ஜயமுன்யுக்கி மாஸ்ரித்ய வக்ஷ்யே சூத்ரித தாமஹம்‌ || 


ஸ்ரீவேதவியாசரின்‌ பிரம்மசூத்திரங்களுக்கும்‌ ஸ்ரீமத்வரின்‌ அனுவியாக்யானத்திற்கும்‌ இருக்கும்‌ 
சம்பந்தத்தை மிகத்‌ தெளிவாக விவரிக்கும்‌ கிரந்தம்‌ இது. ஒவ்வொரு பிரம்ம சூத்திரத்திற்கும்‌ 
அனுவியாக்யானத்திற்கும்‌ இருக்கும்‌ சம்பந்தத்தை விளக்கும்போது, சூத்ர மற்றும்‌ 
அனுவியாக்யானத்தின்‌ எந்த வாக்கியம்‌ பூர்வபக்ஷம்‌ என்று சொல்லி, அவற்றை ஒரே 
வாக்கியத்தில்‌ சொல்லி, அனுவியாக்யானத்தின்‌ ஒரே வாக்கியம்‌ சித்தாந்தத்தை எப்படி 
சொல்கிறது என்பதை காட்டியிருக்கிறார்‌. அனுவியாக்யானத்தின்‌ ஒவ்வொரு வாக்கியத்தையும்‌ 
நன்கு ஆராய்ந்து, அதிலிருந்து சூத்திரத்தின்‌; அல்லது அதிகரணத்தின்‌ பூர்வபக்ஷத்தின்‌ ஒரே 
வாக்கியத்தினால்‌ சித்தாந்தத்தை புரியவைக்கும்‌ அற்புத கிருதி. 


பிரம்மசூத்ர மற்றும்‌ சர்வமூல சூத்ர பிரஸ்தானங்களை எவ்வளவு விதமாக எப்படியெல்லாம்‌ 
படிக்கவேண்டும்‌ என்பதை தெரிவித்தவர்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. அவற்றின்‌ சம்பந்தம்‌, நிஜமான பொருளை 
நமக்குக்‌ கொடுத்த மகாமகிமர்‌, வழிகாட்டு ஸ்ரீரகூத்தமர்‌. இது அனுவியாக்யானத்திற்கு எழுதிய 
சுருக்கமான டீகை. தம்‌ வாக்கியங்களைவிட அனுவியாக்யானத்தின்‌ வாக்கியங்களாலேயே, சூத்ர 
வியாக்யானத்தை செய்து காட்டியவர்‌. நியாயவிவரணத்தின்‌ நியாயங்கள்‌, பிரம்மசூத்ரங்கள்‌ 
மற்றும்‌ அனுவியாக்யானத்தின்‌ த்ரிவேணி சங்கமம்‌ இந்த கிரந்தம்‌. இதைப்‌ படிப்பதால்‌, த்ரிவேணி 
சங்கமத்தில்‌ குளித்ததன்‌ பலனே கிடைக்கின்றது. 


விவரணோத்தார: 


ஸ்ரீஜயதீர்த்தர்‌ தம்‌ தத்‌ வபிரகாசிகா கிருதியில்‌ விவரித்த நியாயவிவரணத்தில்‌ எந்தெந்த 
அம்சங்கள்‌ உள்ளனவோ அந்தந்த பாகங்களை தனியாக தொகுத்து, அவற்றிற்கு ஸ்ரீரகூத்தமர்‌ 
டிப்பணி இயற்றியிருக்கிறார்‌. வர்ணனைகளை சிறப்பாக விளக்கி எழுதப்பட்ட வியாக்யானம்‌. 
இதை தத்வபிரகாசிகாவின்‌ நியாயவிவரணோத்தார என்றும்‌ பெயரிட்டு அழைக்கின்றனர்‌. 


தாரதம்ய ஸ்தோத்திரம்‌ 


தாரதம்யம்‌ ததோஜேயம்‌ சர்வோச்சத தத்வம்‌ ஹரேஸ்ததா 
-ஸ்ரீமத்வர்‌, மகாபாரத தாத்பர்ய நிர்ணயம்‌ 


மோட்சத்திற்காக அடையவேண்டிய ஞானம்‌, செய்யவேண்டிய சாதனைகளில்‌ முக்கியமானது - 
ஹரி சர்வோத்தமத்வம்‌ மற்றும்‌ 32 வகுப்புகளை சேர்ந்த தாரதம்ய தேவதைகளைப்‌ பற்றி 
தெரிந்து கொள்வது. முக்தியோக்யர்களிலும்‌ தாரதம்யம்‌ உண்டு. தைத்யர்களிலும்‌ உண்டு. 
அவரவரின்‌ ஞானம்‌, அஞ்ஞானம்‌, பக்தி, பல, யோக்யதை, சாதன, காரியம்‌ இவற்றின்‌ அடிப்படையில்‌ 
தாரதம்யம்‌ இயங்குகிறது. இதைப்‌ பற்றி ஸ்ரீரகூத்தமர்‌ இயற்றியதே தாரதம்ய ஸ்தோத்திரம்‌. பலர்‌ 
இயற்றிய தாரதம்ய ஸ்தோத்திரங்களில்‌ இது மிகவும்‌ விசேஷமானது. பண்டிதர்‌ 
பிரபஞ்சனாசார்யர்‌ தொகுத்த புத்தகத்தில்‌ மற்றும்‌ வேறு இடத்திலிருந்து கிடைத்ததாகும்‌ இந்த 
ஸ்தோத்திரம்‌. மிகவும்‌ அற்புதமான கிருதி. இந்தப்‌ புத்தகத்தில்‌ கொடுத்துள்ளோம்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


திதித்ரய விநிர்ணய: 


நாம்‌ கட்டாயமாக செய்யவேண்டிய இரு விரதங்களைப்‌ பற்றி ஸ்ரீமதாசார்யர்‌ விளக்கியிருக்கிறார்‌. 
ஏகாதசியைப்‌ பற்றி, தசமி த்வாதசி திதிகளின்‌ சம்பந்தம்‌, வேத வரும்‌ சந்தர்ப்பங்கள்‌ என 
இவற்றை கிருஷ்ணாம்ருத மஹார்ணவத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. இது தினத்ரய நிர்ணய 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. தசமியின்‌ சம்பந்தம்‌ எப்போதும்‌ ஏகாதசிக்கு இருக்கக்கூடாது. 
இதைப்‌ பற்றி பல மடங்களில்‌ பலவிதமாக சொல்கின்றனர்‌. தர்மசாஸ்திரங்களின்‌ பின்னணியில்‌ 
மட-பேதம்‌. இது மிகவும்‌ சமீபமாக கிடைத்த கிருதியாகும்‌. உத்தராதி மடத்து சம்பிரதாயத்திற்கு 
ஆதாரமான கிருதி இது. 


ஸ்ரவண த்வாதசி நிர்ணய 


பரமாத்மனின்‌ நட்சத்திரம்‌ - ஸ்ரவண. விஷ்ணு பஞ்சகத்தில்‌, ஸ்ரவண நட்சத்திரத்தில்‌ உபவாசம்‌ 
இருப்பதைப்‌ போல, த்வாதசியன்று ஸ்ரவண நட்சத்திரம்‌ வந்தால்‌, அன்று உபவாசம்‌ 
செய்யவேண்டும்‌. இதை ஸ்ரீமதாசார்யர்‌ கிருஷ்ணாம்ருத மஹார்ணவத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 
ஸ்ரவண நட்சத்திரத்திற்கு த்வாதசியின்‌ சம்பந்தம்‌ வரும்‌ முறை, அதை பின்பற்ற வேண்டிய 
வழிவகை ஆகியவற்றைப்‌ பற்றி ஸ்ரீரகூத்தமர்‌ எழுதிய கிரந்தமே - ஸ்ரவண த்வாதசி நிர்ணயம்‌. 
இந்த விஷயத்தைப்‌ பற்றி பலர்‌ எழுதியிருந்தாலும்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ இந்த 
கிரந்தத்தையே குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றனர்‌. 


ஸ்ரீரகூத்தமருடையது பன்முக பாண்டித்யம்‌. பிரம்மதத்ர, பகவத்கீதை, உபநிஷத்‌, தர்மசாஸ்திரம்‌, 
ஜோதிடம்‌ முதலான பலவிஷயங்களில்‌ தெளிவான ஞானம்‌ கொண்டவர்‌. சர்வவித்யா ப்ரவீணர்‌ 
(அனைத்தையும்‌ அறிந்தவர்‌). 


ஸ்ரீரகூத்தமரின்‌ திக்விஜயம்‌ (பயணம்‌) 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ பரமஹம்ஸர்‌. பரிவ்ராஜகர்‌. பயணம்‌ மேற்கொள்வது அவரது கடமை. 
பரமஹம்ஸபீடம்‌. தேசத்தின்‌ ஒவ்வொரு மூலையிலும்‌ ஸ்ரீமடத்தின்‌ சிஷ்யர்கள்‌ இருக்கின்றனர்‌. 
அவர்கள்‌ அனைவருக்கும்‌ தேவ தரிசனம்‌, தப்த முத்ராதாரணம்‌ செய்யவேண்டியது கடமை. இது 
நாட்டின்‌ திக்விஜயம்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ பிறந்தது மலகேட வில்‌. வளர்ந்தது பீமா நதிக்கரையில்‌ - 
மண்ணூரில்‌. படித்தும்‌ அங்கேயே. குருவான ஸ்ரீரகுவர்யரின்‌ பிருந்தாவனம்‌ இருப்பது துங்கபத்ரா 
நதிக்கரையில்‌ - ஆனெகொந்தியில்‌. அங்கு பல நாட்கள்‌ தங்கியிருந்தார்‌. பிறகு கிரந்தங்களை 
இயற்றுவதற்காக தங்கியது ஸ்ரீரங்கத்தில்‌. காவேரி நதிக்கரை. ஸ்ரீரங்கநாதனின்‌ சன்னிதியில்‌ 
வாசம்‌. அங்கேயே பாவபோத கிரந்தங்களை இயற்றினார்‌. பல முறை தமிழ்நாடு முழுவதும்‌ 
சுற்றி வந்தவர்‌. ராமேஸ்வர யாத்திரை செய்தார்‌. 


ஸ்ரீரங்கம்‌ மற்றும்‌ திருக்கோயிலூரில்‌ முக்யபிராணதேவரை நிர்மாணித்தார்‌. மடத்து 
கட்டடங்களை அங்கே கட்டுவித்தார்‌. தமிழ்நாட்டிலேயே வசிக்க விரும்பினார்‌. ஆகையால்‌ 
இன்றைக்கும்‌ தமிழ்‌ நாட்டினவர்க்கு, ஸ்ரீரகூத்தமர்‌ மிகப்பெரிய சொத்து. அவரே அனைவருக்கும்‌ 
அடைக்கலம்‌. ஆதாரம்‌. மதம்‌, மடம்‌ வேறுபாடு இல்லாமல்‌ திராவிட பிராந்தியமே ஆராதிக்கும்‌ 
கல்பதரு - ஸ்ரீரகூத்தமர்‌. கோதாவரி நதிக்கரையில்‌, கோதா தீரத்தின்‌ சொன்னி முதலான 
இடங்களில்‌ பல முறை பயணம்‌ மேற்கொண்டார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ உடுப்பி யாத்திரை மேற்கொண்டார்‌. ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கினார்‌. அப்போ 
ஸ்ரீவாதிராஜரும்‌ இருந்தார்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ சிஷ்யரான பாண்டூரங்கி ஆனந்தபட்டாரகருக்கு 
விசேஷ அனுக்கிரகம்‌ செய்தவர்‌ ஸ்ரீவாதிராஜர்‌. பிற மதகாரர்களை வாதத்தில்‌ வெல்வதை, 
ஸ்ரீவாதிராஜரின்‌ ஆசியைப்‌ பெற்று மகாராஷ்டிரத்தில்‌ சிறப்புற செய்தவர்‌ ஆனந்தபட்டாரகர்‌. 
உடுப்பி யாத்திரையில்‌, ஸ்ரீவாதிராஜரின்‌ விருப்பத்தின்படி, உடுப்பியில்‌, ஸ்ரீமத்‌ உத்தராதி மடத்து 
விசாலமான கட்டிடத்துக்கு அடிக்கல்‌ நாட்டினார்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. பின்னர்‌ இவரது சிஷ்யரான 
ஸ்ரீவேதவியாச தீர்த்தரின்‌ காலத்தில்‌, ஸ்ரீமூலராமனின்‌ சன்னிதி இருக்கும்‌ இடமே ஸ்ரீமத்‌ உத்தராதி 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


மடம்‌ என்று கூறினார்‌ ஸ்ரீவாதிராஜர்‌. ஸ்ரீவேதவியாசரும்‌ உடுப்பி உத்தராதி மடத்து கட்டிடத்தைக்‌ 
கட்டினார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ உடுப்பி பயணத்தை முடித்தார்‌. பின்னர்‌ மஹிஷி க்ஷேத்திரத்திற்கு வந்தார்‌. துங்கா 
நதிக்கரை, அஸ்வத்த நாராயணனின்‌ சன்னிதியில்‌ சில காலம்‌ வசித்தார்‌. அங்கு பிராமணர்களின்‌, 
வித்வாம்சர்களின்‌ பெரிய அக்கிரஹாரத்தை நிர்மாணித்தார்‌. அதற்கு இன்றும்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ 
அக்கிரஹாரம்‌ என்றே பெயர்‌ இருக்கிறது. இவரது சிஷ்யரான ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌, தம்‌ 
குருவான ஸ்ீரகூத்தமரின்‌ சிலை அந்தக்‌ காலத்திலேயே இங்கு நிர்மாணித்தார்‌. அந்த 
பிரதிமையானது பெங்களூர்‌ உத்தராதி மடத்தின்‌ இன்றும்‌ காணக்‌ கிடைக்கிறது. அன்று 
ஸ்ரீரகூத்தமர்‌ உருவாக்கிய அக்கிரஹாரமானது, பின்னர்‌ ஸ்ரீசத்யநாதரின்‌, ஸ்ரீசத்ய சந்தரின்‌ தபஸ்‌ 
க்ஷேத்திரமாக மாறியது. ஸ்ரீசத்யசந்தர்‌ பின்னர்‌ அங்கேயே பிருந்தாவன பிரவேசம்‌ செய்தார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ பிருந்தாவன பிரவேசம்‌ 


தென்னிந்தியாவில்‌ புகழ்பெற்ற க்ஷேத்திரம்‌ திருக்கோயிலூர்‌. பஞ்சகிருஷ்ணாரண்ய என்றும்‌ இது 
அழைக்கப்படுகிறது. இங்கு ஆறு காடுகள்‌ உள்ளன. காலவர்‌ முதலான ஆறு முனிவர்கள்‌ இந்த 
ஆறு காடுகளை தங்கள்‌ தவத்திற்காக தேர்ந்தெடுத்தனர்‌. ஆறு காடு - ஆற்காடு. இந்த பகுதியின்‌ 
பெயர்‌. இங்கு பாயும்‌ ஆற்றிற்கு பினாகினி என்று பெயர்‌. 


பினாகி என்றால்‌ சிவன்‌ என்று பொருள்‌. சிவனின்‌ திருமணம்‌ நடந்த ஊர்‌ இது. தக்ஷ பிரஜாபதி 
தன்‌ மகளான சதியை திருமணம்‌ செய்துகொடுக்க இந்த இடத்தையே தேர்ந்தெடுத்தார்‌. அதற்கே 
இது மணம்‌ பூண்டி (விவாக மண்டபம்‌) என்றே இன்னொரு பெயரைப்‌ பெற்றது. சிவன்‌ தன்‌ 
பாணத்தால்‌ நிலத்தில்‌ கீறியதால்‌, அங்கு பாய்ந்து வந்த ஆறு பினாகினி என்று பெயர்‌ பெற்றது. 
இங்கு மிகப்பெரிய கோபுரமுள்ள கோயில்‌ உள்ளது. ஸ்ரீஹரி த்ரிவிக்ரம அவதாரம்‌ எடுத்த தலம்‌ 
இதுவே. பத்து அடி உயரமான த்ரிவிக்ரமரின்‌ சிலை கொண்ட கோயில்‌ இது. பலி சக்ரவர்த்தியை 
வென்ற சன்னிதி. இந்த க்ஷேத்திரத்தை ஸ்ரீவாதிராஜர்‌, தமது தீர்த்தபிரபந்தத்தில்‌ 
வர்ணித்திருக்கிறார்‌. 


த்ரிவிக்ரம ந விக்ரமம்‌ கணமிதுதம்‌ பணே ஷக்னுதே 

தவேஷ நதவேபதுப்ரஷமனம்‌ பரே கிம்‌ புன: | 

அஜாண்ட கனபாண்டகண்டன படீயஸே யன்ம்ருது 

ப்ரதீப்த நிகமோக்தசன்மகஷிகா ஜகத்வியாபினே || - தீர்த்தபிரபந்தம்‌ 


வாமனன்‌ வளர்ந்து நின்று த்ரிவிக்ரமன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌. இரு அடிகளால்‌ 
பிரம்மாண்டத்தை அளந்தான்‌. 'த்ரீணிபதா விசக்ரமே விஷ்ணு என்பது வேதம்‌. கைகளில்‌ சங்கு 
சக்கரம்‌, மேலே பிரம்மன்‌, பக்கத்தில்‌ சுக்ராசார்யர்‌ ஆகியோருடன்‌ நிற்கும்‌ திருக்கோலம்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌, மனம்பூண்டியில்‌, பினாகினி நகிக்கரையிலேயே பல காலம்‌ வசித்தார்‌. சாதனைக்கு 
உரியதான இடம்‌ என்று எண்ணி, இங்கேயே பிருந்தாவன பிரவேசம்‌ செய்ய நினைத்தார்‌. தன்‌ 
சிஷ்யரான வேதவியாச தீர்த்தருக்கு அதற்காக தயார்‌ செய்யுமாறு பணித்தார்‌. அவரும்‌ 
மிகப்பெரிய பிருந்தாவனத்தை நிர்மாணித்தார்‌. தமது நிரந்தர சாதனை. எப்போதும்‌ தவம்‌ 
செய்யும்‌ நிலை. ஸ்ரீவேதவியாச தீர்த்தரிடம்‌ சம்ஸ்தானத்தை ஒப்படைத்தார்‌. மண்ணூரில்‌ இருந்த 
வித்யாபீடத்தை, அதை ஏற்று நடத்தும்‌ பொறுப்பை, சிஷ்யர்களான வேதேஷ தீர்த்தர்‌, 
யாதவார்யரிடம்‌ ஒப்படைத்தார்‌. தாம்‌ நிரந்தர பாட, பிரவசன, ஜப, தபங்களிலேயே மூழ்கினார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ பிருந்தாவன பிரவேசம்‌ செய்யவிருக்கிறார்‌ என்கிற செய்தியைக்‌ கேட்டு, அவரது 
அனைத்து சிஷ்ய பிரசிஷ்யர்கள்‌ அங்கு குவிந்தனர்‌. வேதவியாச தீர்த்தர்‌, கிருஷ்ணத்வைபாயன 
தீர்த்தர்‌, பாண்டுரங்கி ஆனந்த பட்டாரகர்‌, அவரின்‌ மகன்கள்‌ நரசிம்மாசார்யர்‌ (ஸ்ரீவித்யாதீச 
தீர்த்தர்‌), கேசவாசார்யர்‌ (குருராஜர்‌), யாதவார்யர்‌, அவரின்‌ சிஷ்யரான ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌, அவரின்‌ 
சிஷ்யர்களான பங்காபுர, கல்லாபுர, உமர்ஜி, லிங்கேரி, ஆயே, குர்ஜாலி ஆகியோர்‌, நாராயணாசார்யர்‌, 
தரங்கிணி ராமாசார்யர்‌, ஹுனகுந்த அனந்தபட்டர்‌, ரொட்டி வெங்கடபட்டர்‌ போன்ற அனைத்து 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வித்வாம்சர்களும்‌ அங்கு வந்துவிட்டனர்‌. ஆயிரக்கணக்கான பக்தர்கள்‌ ஸ்ரீரகூத்தமரைக்‌ காண 
வந்திருந்தனர்‌. குருகள்‌ அனைவருக்கும்‌ உபதேசம்‌ செய்தார்‌. “பற்பல பிறவியின்‌ பலனே இந்த 
பிராமணப்‌ பிறவி. இது சாதனை சரீரம்‌. 


அனைவரும்‌ இதை சரியாக பயன்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. ஸ்ரீமத்வர்‌ போன்ற குருகள்‌, 
ஸ்ரீஜயதீர்த்தர்‌ போன்ற தேவதைகள்‌ நமக்குக்‌ கிடைத்து நம்‌ பாக்கியம்‌. இன்னும்‌ வருங்காலம்‌ 
மிகக்‌ கடினமானது. ஆத்திகம்‌ குறைந்து, நாத்திகம்‌ வளர்ந்து, அதர்மம்‌ அதிகரித்து, இத்தகைய 
சந்தர்ப்பங்களிலும்‌ நீங்கள்‌ தர்மம்‌, நீதி, தத்வங்களை விடவேண்டாம்‌. எப்போதும்‌ மத்வ சாஸ்திர 
ஸ்ரவணத்தை விடவேண்டாம்‌. அதுவே தாரக மந்திரம்‌. அவற்றிலிருந்தே அனைத்து பாவங்களும்‌ 
பரிகாரம்‌ ஆகின்றன. கஷ்டங்கள்‌ நீங்கும்‌. சுகங்கள்‌ பெருகும்‌. அனைவரும்‌ பக்தி மார்க்கத்தில்‌ 
செல்லுங்கள்‌' என்று உபதேசம்‌ செய்தார்‌. 


மன்மத நாம சம்வத்ஸரம்‌ 1517 சாலிவாகன சகே புஷ்ய சுக்ல ஏகாதசி (11/ஜனவரி/1596) 
வியாழக்கிழமையன்று ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட பிருந்தாவனத்தில்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ 
பிரவேசித்தார்‌. உடலால்‌ ஒரே இடத்தில்‌ இருந்தவர்‌, தன்‌ அம்சத்தால்‌ அனைத்து இடங்களிலும்‌ 
இருக்கத்‌ துவங்கினார்‌. இன்றைக்கும்‌ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்‌. 


இன்றைக்கும்‌ அவரது குருவான பத்பனாப தீர்த்தர்‌, கவீந்திரர்‌, வாகீச தீர்த்தர்‌, ரகுவர்ய தீர்த்தரைப்‌ 
போல வெயிலிலேயே வசிக்கிறார்‌. மழையே அவருக்கு அபிஷேகம்‌, வெயில்‌, குளிரே அவருக்கு 
ஆடை. இப்படியான தபோமூர்த்தியானவர்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. கூரை இல்லாத பிருந்தாவனத்தில்‌ 
இருந்து பஞ்சாக்னி சாதனை புரிபவர்‌ ஸ்ரீரகூத்தமர்‌. 


சம்வத்ஸரே மன்மதாக்யே புஷ்யமாஸே சிதேதலே 
கொதஸ்யாம்‌ புண்யதமோ த்ரிகாலாக்ய புரே ததா || 
வியாசராக்ஹவ சீதாங்க்ரி கஞ்சத்யான பராயணா: 
சாதனாந்தே புவம்‌ த்யக்த்வா வைகுண்ட நகரிம்‌ யய: || 
-பூர்ணபோத குருவம்ச கதா கல்பதரு 12/59 


ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌, குருகளின்‌ பிருந்தாவனத்தை பக்தியுடன்‌ நிர்மாணித்தார்‌. எதிரில்‌ 
ஸ்ரீரகூத்தமரின்‌ உருவம்‌, கெளபீனதாரியாகி, கையில்‌ தண்டம்‌, கமண்டலம்‌, அனைவரையும்‌ 
ஆசிர்வதிக்கும்‌ பார்வை. பிருந்தாவனத்தின்‌ வலது பக்கத்தில்‌ அவரின்‌ தாயின்‌ முகம்‌. எப்போதும்‌ 
அவரை பார்த்தவாறு இருக்கிறார்‌. மேலே கூரையில்லை. அது தேவையில்லை என்று 
கூறியிருந்தார்‌. பக்கத்தில்‌ புளியமரம்‌. அதன்‌ நிழலும்‌, அதன்‌ எந்தக்‌ கிளைகளின்‌ நிழலும்‌ 
பிருந்தாவனத்தில்‌ மேல்‌ விழுவதில்லை. உலர்ந்த வஸ்திரங்களை பிருந்தாவனத்தில்‌ 
போர்த்துவதற்கில்லை. ஈரமான ஆடையையே பிருந்தாவனத்தின்‌ மேல்‌ போர்த்தி, அது காயும்‌ 
முன்பே அனைத்து பூஜை ஹஸ்தோதகங்களை முடிக்கவேண்டும்‌. பூஜை முடிந்தவுடன்‌ 
ஆடையை எடுத்துவிடவேண்டும்‌. ஆடை உலரும்‌ முன்பே அனைத்து ஆராதனை, பூமாலை, துளசி 
முதலானவை பூஜைக்‌ காலத்தில்‌ மட்டும்‌ அணிவிக்கவேண்டும்‌. 


பூஜை முடிந்த அடுத்த கணம்‌ அனைத்தையும்‌ எடுத்துவிட வேண்டும்‌. சில மணி நேரமே 
பூமாலை தாரணம்‌. என்றைக்கும்‌ அலங்காரம்‌, கவசங்களை அணிவிப்பதில்லை. ஆண்டிற்கு ஒரே 
ஒரு நாள்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ ஆராதனையான புஷ்ய சுத்த த்வாதசியன்று கவசம்‌ மற்றும்‌ 
பூமாலைகள்‌ அணிவிக்கப்படும்‌. அதுவும்‌ பக்தர்களின்‌ வேண்டுகோளின்படி. ஆராதனை நாளன்று 
முழு தினமும்‌ அலங்காரம்‌ இருக்கிறது. அன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள்‌ 
ஆராதனைக்கு வருகின்றனர்‌. அனைவருக்கும்‌ தீர்த்தபிரசாதம்‌ ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஸ்ரீமத்‌ 
உத்தராதி மடத்து மகாபீடாதிபதிகளான ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தர்‌ மற்றும்‌ தற்போதைய பீடாதிபதி 
ஸ்ரீசத்யாத்ம தீர்த்தர்‌, மூன்று நாட்களும்‌ அங்கிருந்து ஆராதனையை நடத்துகின்றனர்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ ஆராதனை மாத்வர்களுக்கு மிகப்பெரிய விழா. த்ரயோதசியன்று, 
உத்தராராதனையன்று, பிருந்தாவனத்திற்கு மகாபஞ்சாமிர்த அபிஷேகம்‌ மூன்று மணி நேரம்‌ 
நடைபெறுகின்றது. தேசத்தின்‌ எந்த பிருந்தாவனத்திற்கும்‌ இத்தகைய சிறப்பான அபிஷேகம்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


நடைபெறுவதில்லை என்று சொல்லலாம்‌. நூற்றுக்கணக்கான லிட்டர்‌ பால்‌, தயிர்‌, தேன்‌, நெய்‌, 
மற்றும்‌ அனைத்து விதமான பழங்களால்‌ திவ்யமான பஞ்சாமிர்த அபிஷேகம்‌ நடைபெறுகிறது. 
ஸ்ரீபாதங்களவரே அதனை செய்து முடிப்பார்‌. 


திருக்கோயிலூரின்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ சன்னிதானம்‌ பக்தர்களுக்கெல்லாம்‌ காசி, காஞ்சி, ஹரித்வார, 
பதரி, த்வாரகா, திருப்பதியை விட மிகவும்‌ பிரியமான க்ஷேத்திரம்‌. அவ்வளவு புண்ணியங்களை 
வாரிவழங்கும்‌ க்ஷேத்திரம்‌. ஸ்ரீரகூத்தமரிடம்‌ ஹரிவாயு குருகளின்‌ நித்ய சன்னிதானம்‌ 
இருக்கிறது. பக்தர்களின்‌ வேண்டுதல்கள்‌ உடனடியாக நிறைவேறுவதைக்‌ காணலாம்‌. 


பிரணமத்‌ காமதேனும்ச பஜத்‌ சுரதரூபமம்‌ | 
ஸ்ரீபாவபோத க்ருத்பாத சிந்தாமணிம்‌ உபாஸ்மஹே || 


தலை வணங்கி வேண்டினால்‌, வரங்களை அள்ளித்‌ தரும்‌ காமதேனு, ஸ்ரீரகூத்தமர்‌. பக்தியுடன்‌ 
பஜிப்பவர்களுக்கு வேண்டியதைக்‌ கொடுக்கும்‌ கல்பவ்ருக்ஷம்‌. மனதில்‌ வேண்டியதைக்‌ 
கொடுக்கும்‌ சிந்தாமணி அவர்‌. பக்தர்கள்‌ அழைத்த இடத்திற்கே வந்து அவர்களை காப்பாற்றும்‌ 
காமதேனு. மனதில்‌ நினைப்பதையும்‌ வழங்கும்‌ சிந்தாமணி. இன்றைக்கும்‌ பிருந்தாவனத்தில்‌ 
ஜீவந்தராக இருந்து வந்தவர்களுக்கெல்லாம்‌ அருளும்‌ பிரத்யக்ஷ குருகள்‌ நம்‌ ஸ்ரீரகூத்தம 
தீர்த்தர்‌. “ப்ரதானேஃ பீஷ்டசந்ததே: 'பரணிபக்தசந்ததே:: பக்தர்களை காப்பாற்றும்‌ விஷயத்தில்‌ 
இவருக்கு இணை வேறு யாருமில்லை. 


மகானுபாவரின்‌ மகிமைகள்‌ 
பூஜை காலத்தில்‌ தேவதைகளே பிரத்யட்சம்‌ ஆனது 


ஸ்ரீரகூத்தமர்‌ ஏகாந்தத்தில்‌ சம்ஸ்தான பூஜை செய்துகொண்டிருந்தார்‌. இறுதியில்‌ மூன்றாவது 
மங்களாரத்தி ஆனபிறகு அனைவருக்கும்‌ தேவரின்‌ தரிசனம்‌ செய்து வைத்தார்‌. அதற்கு ஒரு 
காரணம்‌ இருந்தது. ஸ்ரீரகூத்தமர்‌ பூஜை செய்யும்போது, த்வாரபாலகர்‌, திக்தேவதைகளை 
தந்திரசாரோக்தத்தின்படி அழைத்து வந்தார்‌. இவரது பக்திக்கு மெச்சி, சாட்சாத்‌ அந்தந்த 
தேவதைகளே ப்ரத்யட்சமாக வந்துகொண்டிருந்தனர்‌. இவரது பக்திக்கு சரியான பலன்‌ இதுவே. 
இது வேறு யார்‌ கண்ணுக்கும்‌ படக்கூடாது என்றே பூஜை ஏகாந்தத்தில்‌ நடைபெற்றது. இறுதியில்‌ 
அனைவருக்கும்‌ தரிசனம்‌. 


ஆனால்‌ ஒருமுறை ஸ்ரீகளவரின்‌ பூர்வாசிரமத்தின்‌ தாய்‌ அவர்கள்‌, தான்‌ பூஜையை முழுதாக 
பார்க்கவேண்டும்‌ என்று விருப்பப்பட்டார்‌. ஆனால்‌, ஸ்ரீரகூத்தமரோ அதை காதில்‌ வாங்காமல்‌ 
இருந்து வந்தார்‌. ஆனால்‌ தாயின்‌ விருப்பம்‌ வளர்ந்து வந்தது. இறுதியில்‌ ஒரு நாள்‌ குருகள்‌ 
அதற்கு ஒப்பினார்‌. தன்‌ தாயை மட்டும்‌ அழைத்து பூஜையை பார்க்கச்‌ செய்தார்‌. 


என்றைக்கும்‌ போல பூஜை துவங்கியது. 'பூர்வத்வாரே ஜயாய நம: விஜயாய நம: என்றவாறு 
அனைத்து த்வார தேவதைகளையும்‌, பீடாவரண தேவதைகளையும்‌ அழைத்தார்‌. யமாய நம: 
யமதர்மாய நம: என்றபோது மகிஷ வாகனத்தின்‌ மேல்‌ அமர்ந்து அந்த யமதர்மனே 
வந்துவிட்டான்‌. யமதர்மனின்‌ கோரமான ரூபம்‌, பயம்‌ தரும்‌ வேடத்தைக்‌ கண்டு தாய்க்கு மிகவும்‌ 
பயம்‌ ஆகிவிட்டது. பயந்து வேண்டினார்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌, “ஸ்வாமி, உங்களின்‌ அமைதியான ரூபத்தைக்‌ காட்டவும்‌' என்று யமதர்மனிடம்‌ 
வேண்டினார்‌. யமதர்மனும்‌ சிரித்தவாறு தன்‌ அமைதியான ரூபத்தைக்‌ காட்டி, மரியாதையைப்‌ 
பெற்றுத்‌ திரும்பினார்‌. இது ஸ்ரீரகூத்தமரின்‌ பூஜா மகிமை. மற்றவரைப்‌ போல இது மாந்திரிக 
பூஜையல்ல. உண்மையான பூஜை. ஸ்ரீரகூத்தமர்‌, உத்தம தேவதை ஆவார்‌. 


மாத்ரார்சனம்‌ ரகுபதேர்மது தர்ஷயேதி 
ப்ருஷ்டோ குரு: கருணயா வரணிபகாலே 
யோதர்ஷயன்‌ மஹிஷவாஹன கோரரூபம்‌ || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


மாதுர்பபாபஹரணாய யமஸ்வகீயம்‌ 
ஷாந்தம்‌ ஸ்வரூபமபி தர்ஷய தர்மரூபம்‌ || 


இத்யாதிசன்மஹிமதர்ஷித தேவரூப 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவசுப்ரபாதம்‌ || 
- ஸ்ரீரகுப்ரமதி தீர்த்தர்‌ 


பகுதிபாவதிந்த நித்ய பூஜிஸுவ சமயதி 
அவாஹிதராத சகல ஆவரண தேவதெகளு 
மூர்த்திமந்தராகி பந்து கல்பகாலதல்லி நிந்து 
சுத்தலித்து ஹரிய சேவிசுதலித்தரு | 
தண்டதாரியாத ப்ரசண்ட யமன மூர்த்தியன்னு 
கண்டு இவர தாயி பீதிகொண்டு நடுகலு 
நம்ரப்ரார்த்தனெயிந்த செளம்யமூர்த்தியாதனு || 


ஸ்ரீரகூத்தமரிடம்‌ சேவை செய்ய அனுப்பிய ராயர்‌ 


பக்தப்ரசன்ன குருராட்வர ராகவேந்திரோ 
பக்தம்‌, பஜஸ்வகுருராஜ ரகூத்தமாக்யம்‌ 
அஹேதி பக்தஜனகீத சுதிவ்யகீர்த்தி || 
-ஸ்ரீரகுபிரமதி தீர்த்தர்‌ 

ஸ்ரீகூடலி ஆர்ய அக்ஷோப்ய மடாதிபதிகள்‌ 


ஸ்ரீராகவேந்திரருக்கு ஸ்ரீரகூத்தமரிடம்‌ அபார விஸ்வாசம்‌. கடந்த ஒரு நூற்றாண்டில்‌ இத்தகைய 
பற்பல சம்பவங்கள்‌ நடைபெற்றிருக்கின்றன. வாழ்க்கையில்‌ பல்வேறு கஷ்டங்களுக்கிடையில்‌ 
உழன்று வரும்‌ மக்கள்‌, ஸ்ரீராகவேந்திர ஸ்வாமிகளிடம்‌ சேவை செய்வதற்காக வருகின்றனர்‌. 
சேவைக்கு தகுந்தவாறு பலன்களைப்‌ பெறுகின்றனர்‌. 


கர்மபலன்களுக்கு ஸ்ரீராயரே பரிகாரம்‌. அத்தகைய ராயருக்கு, ஸ்ரீரகூத்தமரிடம்‌ பக்தி அதிகம்‌. 
அதனால்‌, தன்னிடம்‌ வரும்‌ பல பக்தர்களுக்கு ஸ்ரீரகூத்தம தீர்த்தரிடம்‌ சென்று சேவை 
செய்வதற்கு அனுப்பினார்‌. ஸ்ரீராகவேந்திர ஸ்வாமிகளுக்கு தீர்வு கொடுக்கமுடியவில்லை. 
ஆகவே, ஸ்ரீரகூத்தமரிடம்‌ பக்தர்களை அனுப்புகிறார்‌ என்று எண்ணக்கூடாது. 


இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னர்‌, இத்தகைய பல சம்பவங்களைக்‌ கண்ட ஆர்ய 
அக்ஷோப்ய மடாதிபதிகள்‌ மேற்கண்ட ஸ்லோகத்தை இயற்றினார்‌. புனேயில்‌ ஒரு கிருஹஸ்தர்‌. 
ஆத்திகர்‌. ஹலகேரி நாயக்கர்‌. தார்மிகர்‌. அந்த தம்பதிகள்‌ தங்கள்‌ சேவைக்காக மந்திராலயம்‌ 
சென்றிருந்தபோது, அவர்களது கனவில்‌ சேவைக்காக திருக்கோயிலூர்‌ செல்லும்படி 
ராயரிடமிருந்து ஆணை வந்தது. அவர்களும்‌ திருக்கோயிலூர்‌ வந்து ஸ்ரீரகூத்தமரின்‌ சன்னிதியில்‌ 
சேவை செய்தனர்‌. வேண்டிய பலன்களைப்‌ பெற்றனர்‌. தற்போதும்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ 
மந்திராலயத்திற்கு சென்று, ராயரின்‌ தரிசனம்‌ பெற்று, திருக்கோயிலூருக்கு வந்து ஏழு நாட்கள்‌ 
ஸ்ரீரகூத்தமருக்கு சேவை செய்வது அவர்களது வழக்கம்‌. அனைவராலும்‌ வணங்கப்படும்‌ மான்யர்‌, 
ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌. 

எதுவும்‌ அறியாதவன்‌, பண்டிதன்‌ ஆனான்‌ 


தன்‌ பால்யத்திலிருந்தே மடத்தில்‌ இருந்தவன்‌ வெங்கண்ணா. எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாதவன்‌. 
ஸ்ரீரகூத்தமரின்‌ சன்னிதியில்‌ மடி வேலை செய்துவந்தவன்‌. சோள ரொட்டி மட்டும்‌ செய்யத்‌ 
தெரிந்தவன்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ சாப்பாடு விஷயத்திலும்‌ மிகவும்‌ விரக்தர்‌. அவர்‌ தின்பது சோள 
ரொட்டி மட்டுமே. ஸ்ரீடீகாராயரும்‌ கூட இப்படியே வெறும்‌ சோள ரொட்டியைத்‌ தின்று பக்தி 
விரக்தியுடன்‌ நியாயசுதா கிரந்தத்தை எழுதியவர்‌ என்று தெரிகிறது. வெங்கண்ணன்‌, ரொட்டி 
செய்து, ரொட்டி வெங்கண்ணன்‌ என்று பெயர்‌ பெற்றான்‌. ஆனால்‌, தானும்‌ ஏதேனும்‌ கற்க 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வேண்டும்‌, பண்டிதன்‌ ஆகவேண்டும்‌, கிரந்தங்களைப்‌ படிக்கவேண்டும்‌ என்று விருப்பம்‌ 
கொண்டவன்‌. ஆனால்‌ தனக்கு எதுவும்‌ தெரியவில்லை என்று வெங்கண்ணனுக்கு கவலை 
ஏற்பட்டது. தற்கொலை செய்யும்‌ முடிவில்‌ இறங்கினான்‌. 


ஸ்ரீரகூத்தமரிடம்‌ சரணடைந்தான்‌. கருணைக்கடலான ஸ்ீரகூத்தமர்‌ அவன்‌ தலைமேல்‌ கை 
வைத்து அவனுக்கு அருளினார்‌. 'வெங்கண்ணா' அடுத்த நாளிலிருந்து ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடம்‌ 
சொல்லும்‌ மகாபண்டிதன்‌ ஆனான்‌. மிகச்சிறந்த டிப்பணிகாரர்‌ ஆனான்‌. இது ஸ்ரீகளவரின்‌ அருளே 
ஆகும்‌. சர்வா பீஷ்டப்ரதர்‌ நம்‌ குருகள்‌ 


சர்வசம்பத்‌ ப்ரதன்‌ ந்ருணாம்‌ சர்வாரிஷ்ட நிவாரகம்‌ 
சந்தான சம்பத்தாதாரம்‌ ரகூத்தம குரும்பஜே | 
மூகோபியத்‌ பிரசாதேன வாக்மீபவதி சர்வதா 

அந்தோபி திவ்யசக்ஷுஷ்மான்‌ சேவயாச குரோர்முஹு: || 


ஸ்ரீரகூத்தமர்‌, ஸ்ரீரகுவர்யரின்‌ ஆராதனையை துங்கபத்ரா நதிக்கரையில்‌ நடத்திவிட்டு, ராய்ச்சூரில்‌ 
சஞ்சரித்து வந்தார்‌. ஒரு இந்து சிற்றரசன்‌, இஸ்லாமிய அரசனிடம்‌ தன்‌ அரசு, செல்வங்களை 
இழந்திருந்தான்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ தரிசனம்‌ அவனுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்தது. அவரை 
கைவணங்கி வேண்டினான்‌. அருளுமாறு வேண்டினான்‌. மந்திராக்ஷதையைப்‌ பெற்றான்‌. முன்னர்‌ 
வரும்‌ போரினில்‌ வென்று, பலரின்‌ உதவியைப்‌ பெற்றான்‌. ஸ்ரீகளவரின்‌ ஆசியால்‌ ஆட்சியைக்‌ 
கைபற்றினான்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ சிஷ்பன்‌ ஆனான்‌. 


ஸ்ரீரகூத்தமர்‌ கிருஷ்ணா நதிக்கரையில்‌ சஞ்சரித்திருந்தார்‌. ரொட்டி வெங்கண்ண பட்டர்‌, அந்தப்‌ 
பகுதியை சேர்ந்தவர்‌. அவரின்‌ ஊருக்கு சென்ற சமயம்‌. சம்ஸ்தான பூஜை, பிக்ஷை, முடிந்தபிறகு 
ரொட்டி ஆசார்யரின்‌ உறவினர்‌ ஒருவர்‌ ஸ்ரீகளவரிடம்‌ வந்து வேண்டினார்‌. “ஸ்வாமி, எனக்குப்‌ 
பிறந்த மூன்று குழந்தைகளும்‌ இறந்துவிட்டனர்‌. அதனால்‌ என்‌ மனைவியின்‌ புத்தி 
பேதலித்துள்ளது. பேச்சு வருவதில்லை. வேலையும்‌ செய்வதில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு 
வழி சொல்லுங்கள்‌. அருள்‌ புரியுங்கள்‌ என்று வேண்டினான்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ ஒரு நொடி யோசித்து 
மந்திராட்சதை, பழம்‌ கொடுத்தார்‌. அதை அவரின்‌ மனைவிக்குக்‌ கொடுக்குமாறு கூறினார்‌. 


அந்த கிருஹஸ்தனும்‌ மிகவும்‌ நம்பிக்கையுடன்‌ அதை பெற்றுக்‌ கொண்டான்‌. தன்‌ மனைவிக்குக்‌ 
கொடுத்தான்‌. அடுத்த ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாகவே, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 
மனைவியின்‌ பிரச்னையும்‌ குறைந்தது. முதலில்‌ இருந்ததைப்‌ போலவே உடல்நலம்‌ திரும்பியது. 
அதற்கே ஸ்ரீரகூத்த்மர்‌ சந்தானசம்பத்‌ தாதாரரு' என்று அழைக்கப்படுகிறார்‌. முன்னர்‌ கண்ட 
ஸ்லோகங்களே ஸ்ரீரகூத்தமரின்‌ மகிமைகளை ஒவ்வொரு நற்குணங்களை நன்கு 
வெளிப்படுத்துகின்றன. 


ஆனெகொந்தியில்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ தங்கியிருந்த நேரம்‌. தினந்தோறும்‌ துங்கபத்ரையைத்‌ தாண்டி, 
பிருந்தாவனங்கள்‌ இருக்கும்‌ இடத்தை நோக்கிச்‌ சென்று வந்தார்‌. அங்கிருந்த படகோட்டி 
ஒருவன்‌ ஒரு நாள்‌ ஸ்ரீரகூத்தமரை விழுந்து வணங்கினான்‌. தான்‌ ஊமை, பேசவராது என்று 
சைகை செய்தான்‌. தானும்‌ மற்றவரைப்‌ போல பேசவேண்டும்‌, தனக்கு ஆசி வழங்குங்கள்‌ என்று 
அவரிடம்‌ வேண்டினான்‌. ஸ்ரீகளவர்‌, தன்னுடைய அர்க்ய நீரினை அவனுக்கு வழங்கினார்‌. 


அதனை அவன்‌ தினமும்‌ தன்‌ தலையில்‌ தெளித்துக்‌ கொண்டான்‌. ஒரு மாதத்திற்குள்ளாகவே 
அவனுக்கு பேச்சு வந்துவிட்டது. 'மூகோபி வாக்மிதாம்‌ யாயாத்‌ யதனுக்ரஹ மாத்ரத: என்று 
ஸ்ரீரகூத்தமரை அழைப்பதற்கு இந்த சம்பவமே காரணம்‌. 


பிருந்தாவனத்தின்‌ மகாமகிமை 


கடந்த 400 ஆண்டுகளாக ஸ்ரீரகூத்தமர்‌ தமது பிருந்தாவனத்தில்‌ தவம்‌ செய்துவருகிறார்‌. அதற்கே 
இத்தகைய கடின வைராக்கியம்‌. குளிர்‌, காற்று, வெயிலிலேயே வாசம்‌. அவ்வப்போது 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


சாத்விகர்களின்‌ பக்திக்கு தமது புண்ணியத்தில்‌ சிறிதளவை கொடுக்கிறார்‌. அதுவே பிரசாதம்‌. 
அதற்கே அருள்‌ என்று பெயர்‌. 


மனம்பூண்டியின்‌ அருகில்‌ ஒரு கிராமம்‌. ஆற்றங்கரை. ஊரில்‌ சாத்விகரான ஒரு ஆசார்யர்‌. 
பெயர்‌ (அந்தலி) அஞ்சலி ஆசார்யர்‌. வித்வாம்சர்‌. தினமும்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ பிருந்தாவன தரிசனம்‌ 
கட்டாயம்‌. ஒருமுறை ஆசார்யர்‌, பக்கவாதத்தால்‌ பாதிக்கப்பட்டார்‌. இதனால்‌ அவரின்‌ தினப்படி 
நடவடிக்கைகளில்‌ பெரும்‌ மாற்றம்‌ உண்டானது. மிகவும்‌ கஷ்டப்பட்டு ஸ்ரீனிவாசனுக்கு சேவை 
செய்வதற்கு திருப்பதி வந்து சேர்ந்தார்‌. அங்கு அவருக்கு ஒரு கனவு வந்தது. கனவில்‌ 
ஸ்ரீனிவாசன்‌ திருக்கோயிலுருக்குச்‌ சென்று சேவை செய்‌. உனக்கு நலம்‌ உண்டாகும்‌' என்றார்‌. 


அதன்படியே ஆசார்யரும்‌ திருப்பதி வந்தார்‌. நடந்து சேவை செய்வதற்கும்‌ கஷ்டம்‌. 
பிருந்தாவனத்தின்‌ பின்‌ பக்கத்திற்கு வரும்போது, கீழே விழுந்துவிட்டார்‌. சிறிது நேரம்‌ கழித்து 
மயக்கம்‌ தெளிந்தார்‌. ஆனால்‌, எழுந்து முன்பக்கம்‌ செல்ல அவரால்‌ முடியவில்லை. கண்ணீர்‌ 
மல்க குருகளை வேண்டியவாறு அங்கேயே அமர்ந்திருந்தார்‌. திடீரென்று பிருந்தாவனத்திற்கு 
முன்‌ ஒரு பெரிய ஒளி. ஸ்ரீரகூத்தமர்‌ அங்கு அமர்ந்திருந்ததைக்‌ கண்டார்‌. அஞ்சலி ஆசார்யரின்‌ 
தேகத்தில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டது. 


யத்‌ வ்ருந்தாவன சம்விலோகனவஷாத்‌ ஜாயேத புல்லம்மன: பிருந்தாவன தரிசனத்தினாலேயே 
மனம்‌ மகிழ்ந்தது. ஸ்ரீரகூத்தமரை கண்ணாரக்‌ கண்டார்‌. குருகள்‌ தியானம்‌ செய்தவாறு இருந்தார்‌. 
ஆசார்யருக்கு ஸ்ரீகளவர்‌ ஆசி புரிந்தார்‌. ஆசார்யரின்‌ உடல்நலன்‌ முன்னேற்றம்‌ அடைந்தது. 
ஸ்ரீரகூத்தமரின்‌ பிருந்தாவன சேவை செய்தார்‌. இதுவே ஸ்ரீரகூத்தமரே மகிமை. 


ஆங்கிலேய அதிகாரிகளுக்கும்‌ தரிசனம்‌ அளித்தார்‌ 


சுமார்‌ 100 ஆண்டுகளுக்கு முன்‌. மதராஸ்‌ பிராந்தியத்தில்‌ ஒரு ஆங்கிலேய அதிகாரி. 
திருக்கோயிலூர்‌ மற்றும்‌ மனம்பூண்டிக்கு நடுவில்‌ இருக்கும்‌ பினாகினி ஆற்றின்‌ மேல்‌ ஒரு 
பாலம்‌ கட்ட முடிவு செய்தார்‌. அதற்கென ஆங்கிய பொறியாளர்கள்‌ வந்திருந்தனர்‌. அந்த 
பாலத்தின்‌ ஒரு முனை, பிருந்தாவனம்‌ இருக்கும்‌ இடத்திலேயே முடியுமாறு திட்டம்‌ தீட்டினர்‌. 
அதற்கான அந்த பிருந்தாவனத்தை இடம்‌ மாற்றவேண்டும்‌ என்று மடத்திற்கு நோட்டீஸ்‌ 
கொடுத்தனர்‌. அந்த நோட்டீஸைக்‌ கண்ட மடாதிகாரிகள்‌ பயந்தனர்‌. 


பிருந்தாவனத்திற்கு பங்கம்‌ வராதவாறு, அதற்குப்‌ பின்புறம்‌ அந்தப்‌ பாலம்‌ வரவேண்டுமென்று 
பலர்‌ மூலமாக ஆங்கில அதிகாரிகளுக்கு புரியவைக்க முயன்றனர்‌. ஆனால்‌ அந்த அதிகாரி 
எதற்கும்‌ பணியவில்லை. இறுதியில்‌ அனைவரும்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ பிருந்தாவனத்திற்கு வந்து 
வேண்டினர்‌. “வந்தவர்‌ அனைவரின்‌ பிரச்னைகளைத்‌ தீர்க்கும்‌ குருவே, நீங்களே இதற்கு ஒரு 
தீர்வைத்‌ தாருங்கள்‌' என்று வணங்கினர்‌. இதற்குள்‌ பாலம்‌ கட்டத்‌ துவங்கும்‌ நாள்‌ அருகில்‌ 
வந்தது. அன்று காலை அந்த ஆங்கிலேய அதிகாரி, பொறியாளர்‌ கனவில்‌ ஸ்ரீரகூத்தமர்‌ 
பிரத்யட்சமாக வந்தார்‌. 


'தத்பாஷயா சித்ரவாக்யம்‌' அதாவது அவர்களுக்கு அவர்களின்‌ மொழியிலேயே விளக்கினார்‌. 
"இங்கு நாம்‌ தவம்‌ செய்துவருகிறோம்‌. நமக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள்‌. அப்படி செய்தால்‌ 
அந்த பாலமே நிற்காது. ஆகவே, நம்‌ பிருந்தாவனத்திற்குப்‌ பின்‌ 100 கஜம்‌ விட்டூ பாலம்‌ வருமாறு 
கட்டுங்கள்‌. நமக்கும்‌ உதவி. ஊருக்கும்‌ உதவி. உங்களுக்கும்‌ நலன்‌ பயக்கும்‌' என்றார்‌. அந்த 
அதிகாரிக்கு மிகவும்‌ வியப்பு. அடுத்த நாள்‌ பிருந்தாவனத்திற்கு வந்தார்‌. 


தன்‌ தவறை மன்னிக்குமாறு வேண்டினான்‌. பிருந்தாவனத்தில்‌ இருக்கும்‌ யதிகள்‌ மேல்‌ பக்தி 
கொண்டார்‌. தனக்கு வாரிசு இல்லை. ஒரு வாரிசு வேண்டுமென்று வேண்டினார்‌. அந்தப்‌ பாலம்‌ 
பிருந்தாவனத்தின்‌ பின்‌ பகுதியில்‌ வந்தது. பிறகு அந்த அதிகாரிக்கு ஒரு வாரிசும்‌ பிறந்தது. 
இன்றைக்கும்‌ அந்த பிருந்தாவனத்தில்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ சன்னிதானம்‌ இருக்கிறது என்று 
அனைத்து ஆத்திகர்களுக்கும்‌ நம்பிக்கை பிறந்தது. பக்தி கூடியது. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


அறுந்த நாக்கு மீண்டும்‌ சரியானது 


திருக்கோயிலூரின்‌ அருகில்‌ திருவண்ணாமலையில்‌ சிவ-பார்வதியின்‌ மிகப்‌ பெரிய கோயில்‌ 
உள்ளது. அங்கு ரமண மகரிஷி என்ற அத்வைத சாதகர்‌ இருந்தார்‌. அவருடையது மிகப்‌ பெரிய 
ஆசிரமம்‌. அவரின்‌ ஒரு சிஷ்யரின்‌ பெயர்‌ வாசிஷ்ட கணபதி சாஸ்திரிகள்‌. சிறந்த பண்டிதர்‌. 
ரமண மகரிஷியைப்‌ பார்க்க சென்னையிலிருந்து வரும்போது, ரெயிலில்‌ ஒரு மாத்வரை 
சந்தித்தார்‌. இருவரும்‌ பேசிக்கொண்டனர்‌. அந்த மாத்வர்‌, தான்‌ திருக்கோயிலூருக்கு, 
ஸ்ரீரகூத்தமரின்‌ பிருந்தாவன தரிசனத்திற்காகப்‌ போவதாகக்‌ கூறினார்‌. கூடவே ஸ்ரீரகூத்தமரின்‌ 
மகிமைகளை விவரித்தார்‌. அந்த ஸ்மார்த்த கிருஹஸ்தர்‌ இவற்றைக்‌ கேட்டார்‌. சிரித்து கேலி 
பேசினார்‌. எனக்கு இத்தகையவர்களில்‌ நம்பிக்கை இல்லை என்றார்‌. பயணமும்‌ தொடர்ந்தது. 
அடுத்த அரை மணி நேரத்தில்‌ அந்த ரெயில்‌ விபத்துக்குள்ளாகியது. 


இவர்கள்‌ இருந்த பெட்டி மட்டும்‌ மிகவும்‌ பாதிப்படைந்தது. அந்த ஸ்மார்த்த கிருஹஸ்தரின்‌ 
நாக்கு இந்த விபத்தில்‌ துண்டாகியது. பேச்சு வரவில்லை. உடனிருந்த உறவினர்கள்‌ அவரை ஒரு 
பெரிய மருத்துவமனைக்குக்‌ கொண்டு செல்ல முயன்றனர்‌. ஆனால்‌ அவனோ அதற்கு ஒப்பாமல்‌, 
பின்வருமாறு எழுதிக்‌ காட்டினார்‌. நான்‌ திருக்கோயிலூரின்‌ ஸ்ரீரகூத்தமரை நிந்தித்தேன்‌. அதன்‌ 
விளைவே இப்படியாகியிருக்கிறது. என்னை அவரின்‌ பிருந்தாவனத்திற்கு அழைத்துச்‌ 
செல்லுங்கள்‌' என்றார்‌. மருத்துவர்‌ தடுத்தார்‌. இரத்தப்போக்கு அதிகமாகியிருக்கிறது. உடலில்‌ 
சக்தி இல்லை. மருத்துவமனையில்‌ சேர்க்க வேண்டும்‌. 


ஆனால்‌ அந்த கிருஹஸ்தனோ அடம்‌ பிடித்தான்‌. சரியென்று அவரை அந்த நடுநிசியில்‌ 
பிருந்தாவனத்திற்கு அருகில்‌ கொண்டு வந்து படுக்க வைத்தனர்‌. அந்த கிருஹஸ்தன்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழத்‌ துவங்கினான்‌. தன்னை மன்னிக்குமாறு ஸ்ரீரகூத்தமரை வேண்டினான்‌. இரவானதால்‌ 
அவனுக்கு தூக்கம்‌ வந்தது. அங்கேயே தூங்கியும்‌ விட்டான்‌. தூக்கத்தில்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ தரிசனம்‌ 
கிடைத்தது. பிருந்தாவனத்திலிருந்து கருணாமயியான ஸ்ீரகூத்தமர்‌ எழுந்து வந்தார்‌. தம்‌ 
கையால்‌ அவன்‌ வாயில்‌ அந்த துண்டான நாக்கினை ஒட்ட வைத்தார்‌. உனக்கு ஒன்றும்‌ 
ஆகவில்லை. மங்களம்‌ உண்டாகட்டும்‌. யாரையும்‌ இனி திட்டாதே” என்று கூறி மறைந்தார்‌. 


கிருஹஸ்தன்‌ கண்‌ விழித்தான்‌. உடன்‌ தன்‌ வாயை தொட்டுப்‌ பார்த்தான்‌. நாக்கு முதலில்‌ 
இருந்தமாதிரியே ஆகியிருந்தது. சில மணி நேரங்களிலேயே ஆன அந்த விபத்து, பரிகாரம்‌ 
இவற்றினால்‌ அனைவரும்‌ வியப்படைந்தனர்‌. மகிழ்ந்தனர்‌. அங்கேயே ஒரு நாள்‌ இருந்து 
ஸ்ரீரகூத்தமருக்கு சேவை செய்து பின்‌ தம்‌ ஊருக்குப்‌ புறப்பட்டனர்‌. பெரியவர்களை திட்டினால்‌ 
நஷ்டம்‌. பெரியவர்களின்‌ அருள்‌, கருணையின்‌ விளைவு ஆகியவற்றை உணர்ந்தனர்‌. இதுவே 
ஸ்ரீரகூத்தமரின்‌ மகிமை. 


பிரிந்த குடும்பம்‌ ஒன்று சேர்ந்தது 

சென்னையில்‌ ஒரு செல்வந்தரின்‌ குடும்பம்‌. அவர்களுக்கு ஒரே மகள்‌. நல்ல இடத்தில்‌ 
அவளுக்கு திருமணம்‌ செய்து வைத்தனர்‌. புதிய குடும்பம்‌ துவங்கியது. திடீரென்று இரு 
விட்டாருக்கும்‌ ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டினால்‌ சண்டை துவங்கியது. இந்த சண்டையில்‌ 
அந்தப்‌ பெண்‌, தன்‌ தாய்க்கு ஆதரவாக பேசினாள்‌. இதைக்‌ கேட்ட அவள்‌ கணவனுக்கு கோபம்‌ 
வந்தது. யாரிடமும்‌ சொல்லாமல்‌, விட்டை விட்டூ வெளியேறினான்‌. இரண்டூ ஆண்டுகள்‌ ஆகியும்‌, 
அவன்‌ எங்கு போனான்‌, எங்கு இருக்கிறான்‌ என்றே யாருக்கும்‌ தெரியவில்லை. 


இதன்‌ விளைவால்‌, இரு குடும்பங்களும்‌ தங்களின்‌ சண்டையை மறைந்து ஒன்று சேர்ந்தனர்‌. 
ஓடிப்போன தங்கள்‌ பையனை தேடத்‌ துவங்கினர்‌. அந்தப்‌ பெண்ணோ, திருக்கோயிலுருக்கு வந்து, 
ஏழு நாட்கள்‌ மெளன விரதத்தில்‌, ஸ்ரீரகூத்தமரின்‌ சேவை செய்தாள்‌. விட்டை விட்டுப்‌ போன தன்‌ 
கணவன்‌ மறுபடி வரவேண்டும்‌ என்று மனமுருகி ஸ்ரீரகூத்தமரின்‌ வேண்டிக்‌ கொண்டாள்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஏழு நாள்‌ சேவை முடிந்தது. அடுத்த நாள்‌ மாலை, அந்தக்‌ கணவன்‌ எங்கிருந்தோ ஸ்ரீரகூத்தமரின்‌ 
தரிசனத்திற்காக திருக்கோயிலூருக்கு வந்தான்‌. அங்கு குருகளின்‌ சேவை செய்துவரும்‌ தன்‌ 
மனைவியைக்‌ கண்டதும்‌, அவனுக்கு ஒரே வியப்பு. மறுபடி அவள்‌ மேல்‌ காதல்‌ கொண்டு, 
இருவரும்‌ சேர்ந்து ஸ்ரீரகூத்தமரின்‌ சேவையை செய்தனர்‌. குருகளில்‌ அருளைப்‌ பெற்றனர்‌. 
அந்தக்‌ குடும்பம்‌ மேன்மேலும்‌ வளர்ந்தது. அவர்கள்‌ இன்றைக்கும்‌ இந்த சம்பவத்தை நினைத்து 
குருகளை வணங்குகின்றனர்‌. 


கேட்டது கிடைத்தது 


டாக்டர்‌ ஏ.கே. வாசுதேவ ராயர்‌ திருப்பூரில்‌ புகழ்பெற்ற மருத்துவர்‌. அவருக்கு ஒரு மிகப்பெரிய 
வேலை ஆகவேண்டியிருந்தது. அதற்காக ஸ்ரீரகூத்தமரிடம்‌ சரணடைந்தார்‌. சில நாட்கள்‌ 
அங்கிருந்து சேவை செய்தார்‌. குருகளின்‌ அருளால்‌ வேலை நலமாக முடிந்தது. தமக்கு அருளிய 
குருகளின்‌ மங்களாஷ்டகத்தைத்‌ தொகுத்து, அச்சிட்டு அனைவருக்கும்‌ கொடுக்க நினைத்தார்‌. 
இதற்காக ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தரின்‌ வேண்டினார்‌. மஹாஹுலி ஆசார்யரின்‌ உதவியுடன்‌ 
இதை செய்து, ராயரிடம்‌ அதைக்‌ கொடுத்தார்‌. வாசுதேவ ராயரும்‌ அதை அச்சிட்டு 
அனைவருக்கும்‌ வழங்கினார்‌. ஸ்ரீரகூத்தமர்‌ தனக்கு அருளியதை என்றைக்கும்‌ மறவாமல்‌ 
இருந்தார்‌. உயரதிகாரியை விட்டுக்கு அனுப்பினார்‌ 


தேவேந்திரன்‌ என்னும்‌ மாத்வர்‌ ஒருவர்‌ அரசு வேலையில்‌ ஒரு அதிகாரியாக இருந்தார்‌. 
சாத்விகர்‌. அவரது மேலதிகாரியானவர்‌ இவரிடம்‌ தனக்கு அனைவரிடமும்‌ லஞ்ச பணத்தை 
வாங்கிக்‌ கொடுக்குமாறு கட்டளையிட்டார்‌. அதற்கு தேவேந்திரன்‌ ஒப்பாதபோது, அதிகாரிக்கு 
கோபம்‌ வந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால்‌ இவரை வேலையிலிருந்து நீக்கினான்‌. 
தேவேந்திரனும்‌ பற்பல இடங்களில்‌ முறையிட்டும்‌ அவனுக்கு அந்த வேலை திரும்பப்‌ 
கிடைக்கவில்லை. 


இறுதியாக அவர்‌ திருக்கோயிலூருக்கு வந்து ஏழு நாட்கள்‌ சேவையைத்‌ துவக்கினார்‌. குருகளிடம்‌ 
நன்றாக வேண்டினார்‌. சேவை முடிந்த நாள்‌ அன்றே அவருக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. 
உன்‌ மேலதிகாரி வேறொரு காரணத்தால்‌ வேலையை இழந்துவிட்டான்‌. நீ போய்‌ உன்‌ 
வேலையில்‌ சேர்‌: என்றது அந்தக்‌ குரல்‌. உடனே தேவேந்திரனும்‌ தன்‌ வேலையை 
ஒப்புக்கொண்டு, நன்றாக வேலை செய்ததால்‌, பல உயர்பதவியை வகித்தான்‌. ஸ்ரீரகூத்தமரின்‌ 
அத்யந்த பக்தனானான்‌. 


ஸ்ரீரகூத்தமரின்‌ பிருந்தாவன சன்னிதியில்‌ இப்படினான பற்பல சம்பவங்கள்‌, அனுபவங்கள்‌ 
நடந்துகொண்டே இருக்கின்றன. வாழ்க்கையில்‌ பிரச்னை உள்ளவர்களுக்கு, வினைப்பயனால்‌ 
துன்பப்படுபவர்களுக்கு, கஷ்டத்தில்‌ உழல்பவர்களுக்கு ஸ்ரீரகூத்தமரின்‌ சன்னிதானமே துணை. 
அந்த கஷ்டங்கள்‌ நீங்கும்‌ இடம்‌ அதுவே. ஸ்ரீரகூத்தமர்‌ தமது நிரந்தர தவத்துடன்‌, செய்யும்‌ 
பரமாத்மனின்‌ பூஜை இதுவே. 


'தஸ்யப்ராண்யுபகாரேண சந்துஷ்டே பவதீஷ்வர: என்பது ஸ்ரீமத்வரின்‌ புகழ்பெற்ற வாக்கியம்‌. 
அனைத்து மக்களின்‌ கஷ்டங்களுக்காக ஸ்ரீஹரியிடம்‌ இவ்வாறு வேண்டுகிறார்‌. கேட்ட 
வரங்களைக்‌ கொடுக்கிறார்‌. ஆகையால்‌ அவரது சன்னிதியில்‌ எப்போதும்‌ மக்கள்‌ கூட்டம்‌. 
கலியுகத்தின்‌ கல்பதரு, காமதேனு, சிந்தாமணி இவர்‌. அவரது சன்னிதியில்‌ ஜாதி மத 
பேதமில்லை. மனிதகுலத்தையே மேலெடுக்கும்‌ மஹாகுருகள்‌. சாபங்களை நீக்க வல்லவர்‌. 


பூமியின்‌ ஸ்பர்சம்‌ இல்லாமல்‌ பூமிக்கு இறங்கிய அவதாரி ஸ்ரீரகூத்தமர்‌. வேதவியாசரின்‌ 
அபிஷேக பாலிலேயே வளர்ந்தவர்‌. இளம்‌ வயதிலேயே சன்யாசம்‌ வாங்கியவர்‌. லெளகிக 
வாழ்க்கையின்‌ வாசனையே இல்லாமல்‌ வாழ்ந்த வாமன மூர்த்தி இவர்‌. சுத்தமான புகழ்‌ 
வாய்ந்தவர்‌. ஹம்ஸரூபத்தின்‌ இந்த மூலசம்ஸ்தானத்கிற்கு, வேதாந்த சாம்ராஜ்ய ஸ்வரூபத்தைக்‌ 
கொடுத்தவர்‌. பஞ்சபாவபோத கிரந்தங்களினால்‌ தத்‌ வபிரபஞ்சத்தை நிரப்பியவர்‌. மத்வமதத்தை 
மறுபடி வளரச்‌ செய்தவர்‌. ஹரிகுருபக்தியினாலேயே அனைத்து சாஸ்திர ஞானத்தைப்‌ 
பெற்றவர்‌. போலவே தன்‌ சிஷ்யர்களுக்கும்‌ அருளி அவர்களுக்கும்‌ உண்மையான சாஸ்திர 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஞானம்‌ வருமாறு அருளியவர்‌. நூற்றுக்கணக்கான பண்டிதர்களுக்கு பாடம்‌ சொல்லி அவர்களை 
மேம்படுத்தியவர்‌. அனைத்து சிஷ்யர்களின்‌ மூலமாக, பல்வேறு டிப்பணி, வியாக்யானம்‌, 
கிரந்தங்களை இயற்றச்‌ செய்தவர்‌. 


ரகுபதி தீர்த்தர்‌, வேதவியாச தீர்த்தர்‌, வேதேஷ தீர்த்தர்‌, வித்யாதீஷ தீர்த்தர்‌, கிருஷ்ணத்வைபாயன 
தீர்த்தர்‌, பாண்டுரங்கி ஆனந்தபட்டாசார்யர்‌, வியாசநாராயணாசார்யர்‌, தரங்கிணி ராமாசார்யர்‌, 
ரொட்டி வெங்கண்ணாசார்யர்‌, யாதவார்யர்‌, ஸ்ரீனிவாச தீர்த்தர்‌, கேசவபட்டாரகர்‌ (குருராஜர்‌) ஆகிய 
அபரோக்ஷ ஞானிகளுக்கு இவரே குருவானவர்‌. அவர்களுக்கு அருளியவர்‌. இந்த எல்லா 
ஞானிகளின்‌ பரம்பரையின்‌ மூலபுருஷர்‌. 400 ஆண்டுகளாக கடினமான தவத்தை 
வைராக்கியத்துடன்‌ செய்துவருபவர்‌. இன்றைக்கும்‌ அதே பஞ்சாக்னி சாதனையை செய்து 
கொண்டிருப்பவர்‌. 


தம்மை நாடி வந்த பக்தர்களின்‌ தெய்விக, லெளகிக முதலான அனைத்து கஷ்டங்களையும்‌ 
பரிகரிப்பவர்‌. அனைத்து பிராணிகளுக்கும்‌, அனைத்து மனிதர்களுக்கும்‌ உதவி செய்துவரும்‌ 
கருணாளு கல்பதரு ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌. இவரை நினைத்தால்‌, அதனால்‌ நம்‌ ஏழேழு குலமும்‌ 
மேம்படும்‌. இவரின்‌ தரிசனத்தால்‌ பாவங்கள்‌ விலகும்‌. இவரின்‌ பாதோதகம்‌ கங்கைக்கு சமம்‌. 
இத்தகைய ஸ்ரீரகூத்தமருக்கு நமோ நம: நமோ நம: 


%%% 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தக்ருத 
தாரதம்ய ஸ்தோத்திரம்‌ 


சர்வோத்தமோ விஷ்ணுரத ஸ்ரீஸ்ததோ பிரம்மமாருதெள | 
அத வாணி பாரதி ச தத: சேஷவிபேஷ்வரா: ||11| 


அனந்தரம்‌ ஜாம்பவதி காலிந்தீ லக்ஷணா ததா | 
நீலா பத்ரா மித்ரவிந்தா ஷட்ஸ்த்ரீய: ஷார்ங்கதன்வன: ||2॥| 


உதோமாவாருணீ வீஷபத்ன்யதேந்த்ர மனோபவெள | 
அதாஹம்காரிகாப்ராணோ தானிருத்த ப்ருஹஸ்பதீ ||3॥| 


ஸ்வாயம்புவோ ரதிர்தக்ஷ: ஷச்யைத ப்ரவஹஸ்ததா | 
ஹஷதரூபா சந்த்ரோ சூர்யெள யமோ5த வருணஸ்தத: |14|| 


நாரதோ ப்ருகுர்வன்ஹி: ப்ரசூதிஸ்ததனந்தரம்‌ | 
விஸ்வாமித்ரோ வஸிஷ்டேோ த்ரிர்மரீச: புலஹ: க்ரது: ||51| 


புலஸ்த்யங்கிரசெள சூர்யகூர்னுர்‌ மருத: பரம்‌ | 
ப்ராவஹீ நிர்கதிர்மித்ரஸ்‌ தாரோதாஸ்விகணேஷ்வர: ||61| 


ருபவஷ்ச த்ரயோ விஷ்வேதேவா ருத்ராஸ்ததா தஷ | 
த்யாவாப்ருதிவ்யாவுகான்யே ஷடாதித்யா: ப்ரகீர்திதா: ||71| 


ஏொதஷன்யே மனவ உக்தேப்ய: பித்ருஸப்தகம்‌ | 
ச்யவனஷ்ச ப்ருதோசத்யெள ப்ரியப்ரதமுகா: ஷதம்‌ ||8॥| 


உக்தான்யதிம்தஷட்கம்‌ ச கந்தார்வாஷ்ட முத்தமம்‌ | 
ஷதபிந்து: கார்தவீாய பல்யாத்யா: கர்மதேவதா: ||9|| 
ப்ரஹ்லாதோத விராட்கங்கே சங்க்யாபர்ஜன்ய ஷ்யாமலா: | 
ரோஹிண்யனந்தரம்‌ ஸ்வாஹா ததோ ஜலபதிர்புத: ||101| 
அதோஷாஸ்வாஸ்விபார்யாத: ப்ருதிவ்யாத்மா ஷனைஸ்வர: | 


அத கர்மாதிப: ப்ரோக்த: புஷ்கரஸ்த தனந்தரம்‌ ||11|| 


கந்தர்வாஸ்தும்புருமுகா: ஷதமப்ஸ்ரஸ: ஷதம்‌ | 
உர்வஸ்ப்ரமுகா வன்ஹிபுத்ரா ஆஜானதேவதா: ||12॥| 


ரிஷீணாம்‌ நவதிஷ்வாத: ஜதோனஷதகோடய: | 
ரிஷயோ தேவகந்தர்வ: ஷதோனாப்ஸரஸுஸ்தத: ||13|| 


ப்ரோக்தா மனுஷ்ய கந்தர்வாஸ்ததோ5ன்யே சக்ரவர்த்தின: | 
புண்யஸ்லோகாஸ்ச ராஜானஸ்தத உத்தமமானுஷா: ||14|| 


இத்யேதத்‌ தாரதம்யம்‌ யோ ஜானீபாததவா படேத்‌ | 
தஸ்ம்யை ஷ்ரத்தததே விஷ்ணு: ப்ரீயதே பகவான்‌ பர: ||15॥| 


|| இதி ஸ்ரீரகுவர்யதீர்த்த சிஷ்யரான ஸ்ரீரகூத்தமயதிக்ருத தாரதம்ய ஸ்தோத்ரம்‌ || 


XXX 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


தத்வ ப்ரகாசிகா பாவபோதத்தில்‌ 
வந்திருக்கும்‌ அபூர்வமான ஸ்லோகங்கள்‌ 


ஜிக்ஞாசாதிகரணம்‌ 


நிர்விசேஷிதஷப்தாத்யை ப்ரம்ஹேதி ஹரிருச்யதே | 
யதா சூத்ரேதி ஷப்தேன ப்ரஹ்மகுத்ரம்‌ நிகத்யதே || 


பக்தியுக்த: பரே விக்ணெள ததாஃத்யயனவானபி | 
அதமோஃயமிதி ஜேய ஏதத்வோர்வம்‌ ஷமாதிமான்‌ | 


மத்ய: ஸ்யாத்ப்ரஹ்மணோ விஷ்ணோர்வதே ப்ரஹ்மணாசி பூர்வகம்‌ | 
விக்ஞானம்‌ பக்திசம்பன்ன: ... || 


குஸ்மாச்ச பகவன்னிஷ்டபுத்தினா ஜிதஷத்ருணா | 
விஷயன்னேஹஹானேன த்வந்த்வ துக்கசஹிஷ்ணுனா | 
யதாவஞ்ஞானினா ப்ரபத்யேத குரும்‌ ௬ஜும்‌ || 


யதா விஷ்ணெள பரா பக்திர்யதாயோக்யம்‌ குராவபி | 
கர்தவ்யா பரமம்‌ ப்ரம்ம தத்வம்‌ தஸ்ய ப்ரகாஷதே || 


வேதாத்யயனஹீனா யே ஸ்த்ரீ ஷோத்ராந்த்ய ஜ பூர்வகா: | 
தேஷாம்‌ யுக்தி: கதம்‌ ப்ரம்ஹம்ஸ்தைவர்‌ ஜிக்ஞாஸ்யோ ஹரி: கதம்‌ || 


XXX 


வினா ஹரிப்ரசாதம்‌ ந மோக்ஷோ பவதி கர்ஹிஜித்‌ | 
ப்ரசாதோஃபி ததா தஸ்ய யதா சாஸ்யபரோக்ஷதா | 
வினா வை ப்ரஹ்மஜிக்ஞாசாம்‌ நாபரோக்ஷ: க்வசித்பவேத்‌ || 


யதே ஹரிப்ரசாதம்‌ ந மோக்ஷோபாயோ ஹி த்ருஷ்யதே | 
ப்ரசாதசாதகம்‌ ஞானம்‌ ந ஞானம்‌ மோக்ஷசாதகம்‌ || 


யஸ்மாத்ஞானிப்ரியோ விஷ்ணுர்விஷ்ணோர்ஞானி ப்ரியோ யத: | 
தஸ்மாத்ஞானாத்பவத்யேவ ப்ரசாதோ மோக்ஷசாதக: | 
பக்த்யஸ்யைவ ப்ரசாதோஃபி நேதரேஷாம்‌ க்வசித்பவேத்‌ || 


கர்மணாபி ப்ரசாதோ ஹி ஷ்ரூயதே த்ருஷ்யதே க்வசித்‌ | 
தஸ்மாத்‌ ஞானைகசாத்யத்வம்‌ ப்ரசாதஸ்ய கதம்‌ பவேத்‌ || 


ப்ரம்மஷப்தேன வாஜ்யோஃயம்‌ விஷ்ணுரேவ ஹி முக்யத: | 
முக்யவாச்யா ந ருத்ராத்யா: கிந்த்வமுக்யத ஏவ தே || 


சமுத்ரஷாயே பகவான்‌ ய ஆதாரோ ஹி முக்யத: | 
ஜகத்ப்ரசூதே லக்ஷ்மைஸ்ச யத: சூதா சராசரம்‌ || 

௪ ஏஷ சத்யரூபோ யஸ்தத்பிரம்ம பரமம்‌ ஹரி: | 

இதி வேதவித: ப்ராஹுஸ்தஸ்மாத்‌ ப்ரம்மேதி கேஷவ: || 
யத்தத்ர ருத்ர இத்யாதிவாக்யே ருத்ராதிதேவதா: | 
ஜிக்ஞாஸ்யா இதி ஷ்ரூயந்தே யதா விஷ்ணுஸ்ததைவ ச | 
விஷ்ணுரேவ ஹி ஜிக்ஞாஸ்ய இத்யேதத்‌ கதமுச்யதே || 


ரத்ராதினித்ய நாம்னாயம்‌ ஹி ப்ரவ்ருத்தேர்‌ நித்யமேவ து | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


நிமித்தம்‌ தத்ர வக்தவ்யம்‌ ந ருத்ராதேஷஸ்சு நித்யதா || 
தத்ப்ரவ்ருத்தேர்‌ நிமித்தம்‌ ச நித்யம்‌ நைவ ஹி வித்யதே | 
தஸ்மாத்‌ சமஸ்த நாமானி ஹரேரேவ ந கஸ்யசித்‌ || 


ஏவம்‌ விஷ்ண்வாதிவாச்யத்வம்‌ ருத்ராதீனாம்‌ ந ஜாதுசித்‌ | 
சமஸ்த நாமதா விஷ்ணு: ச ஏவைகோ ஜனார்த்தன: || 
கிஞ்ச ப்ரஹ்மேதி விஷ்ணுர்ஹி யதோ லக்ஷ்மீ நியாமக: | 
லக்ஷ்மீஸ்ச ப்ரஹ்மருத்ராணாம்‌ கர்துகாமா கரோதி சா || 
லக்ஷ்மீனிர்யாமகத்வாச்ச ப்ரம்மேதி விஷ்ணுருச்யதே | 

யம்‌ காமயே தமித்யாதி ஷருத்யைவ தத்‌ ப்ரதிபாதிதம்‌ | 
தஸ்மாத்‌ பிரம்மப்ரசித்திஸ்து விஷ்ண்வாவேவ ந குத்ரசித்‌ || 


ஜிக்ஞாஸ்யோ ருத்ர இத்யாதி ஷ்ருதயோ விஷ்ணுமேவ ச | 
உத்தரீத்யா வதந்த்யேவம்‌ நாத்ர கார்யா விசாரணா || 


யச்சோக்தம்‌ பாஷுபத செளராத்யைர்மோஹகைர்னயை: | 
ஷிவ சர்வோத்தம இதி ஜிக்ஞாஸ்யத்வம்‌ ஷிவஸ்ய ச || 
ததாபி ந விரோதோ£ஸ்தி யதஸ்தே வை துராகமா: | 
ஜன்மாதிகரணம்‌ 

பரத்வாஜ ப்ரவக்ஷ்யாமி லக்ஷணம்‌ பரமஸ்துன: | 
யக்ஞானேன ப்ரக்ருஷ்டத்வம்‌ மந்தைரபி ச ஞாயதே || 
உதயஸ்திதி சம்ஹார நியமாக்ஞான பந்தனம்‌ | 
ஞானமோக்ஷெள யத: பும்ச: ச விஷ்ணுரிதி கீர்த்தித: || 


யதோ ஞாதானி பூதானி ஜீவந்த்யேதானி யேன வை | 
ஆக்னவந்தி லயம்‌ யத்ர யத்ர முக்தி: ச வை ஹரி: | 
தஸ்மாத்‌ ச ஏவ ஜிக்ஞாஸ்யோ நாத்ர கார்யா விசாரணா || 
கர்மசேஷாதி ரூபாணி புவனானி சதுர்தஷ | 

யோ ததார ச வை விஷ்ணுர்னான்‌்யோ விஸ்வஸ்ய தாரக: || 
சதுர்பிரனாமபி: சாகம்‌ வாசுதேவாதிபிர்ஹரி: | 

வசூன்‌ ருத்ரான்‌ ததாக5தித்யான்‌ ப்ரஹ்மணோ மருதஸ்ததா | 


பிரம்மச்சரீரோ பகவான்‌ நூனம்‌ சாஸ்தி ச நித்யஷ: || 


ஜாதோ ஜனிஷ்யமாணஸ்ச வர்தமானஸ்ததவைவ ச | 
விஷ்ணோ: ஸ்ருஷ்ட்யாதி கர்த்ருத்வம்‌ லபதே ந குதஸ்சன || 


ஸ்ருஷ்ட்யாதி கரணே விஷ்ணெள ந விகாரோஃஸ்தி குத்ரசித்‌ | 
யதா புத்ரஸ்ய ஜனனீ பித்ர்‌ நாஸ்தி விகாரதா | 


தஸ்மாத்‌ ஸ்ருஷ்ட்வாதிகர்தா யஸ்தப்ரம்ஹா ச ஹரி: ஸ்ம்ருத: | 
ந ஜீவாதிரதோ விஷ்ணுர்விஜிக்ஞாஸ்ய இதி ஸ்திதம்‌ || 


XXX 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


சாஸ்திரயோனித்வாதிகரணம்‌ 
ஸ்ருஷ்ட்யாதி காரணத்வஸ்ய கம்யத்வாதாகமாதிபி: | 


காரணம்‌ பகவான்‌ விஷ்ணு: சாஸ்த்ரகம்ய: சனாதன: || 


குஸ்மாத்யேதவித: பும்சோ சர்வஸ்வாமி ச சர்வவித்‌ | 
சர்வக: சர்வகர்தா வை ஞாயதே ந குதஸ்சன || 
அதீந்த்ரயார்த்த சத்பாவே ஸ்ம்ருதிராகம ஏவ ச | 
தத்சஹாய்யானுமா சைவ ப்ரமாணமிதி நிஸ்சய: || 
ரேத:ஷரீரயோ: கார்யகாரணத்வம்‌ ஹி வித்யதே | 
நாத: ப்ரத்யக்ஷதோ கம்யம்‌ ப்ரமாணமனுமாத்ர வை || 
ம்ருதே ஷரீரே சிக்தஸ்ய ததா ஜீவஷரீரதே | 
அபாவாத்‌ காரணத்வஸ்ய சித்திர்தீவேஷயோரபி || 


தஸ்மாத்‌ தத்வாசகஸ்யாபி ஆகமஸ்ய ப்ரமாணதா | 
ஏவம்‌ தாதோரபத்யஸ்ய வடபாதபஜீவயோ: || 


க்ருதபீனத்வயோஸ்சைவம்‌ தூமவாசனபுஷ்வயோ: | 
ஜாதிஸ்ம்ருதேரனுஷ்டானு தயஸ்காந்தாயசோபி து || 
சூர்யகாந்தஸ்ய வன்ஹேஸ்வ ஜலபக்ஷணத்ருஷ்ணமோ: | 


ம்ருதே பூதலயஸ்யாபி தேவதார்ச்சன சம்பதோ: || 


ம்ருதே கர்மனிவ்ருத்தி தஸ்சேத்யா தீரனுமானாதிபி: || 
தப: பாபகலஸ்யாபி தர்ஷனாதனுமாதிகம்‌ | 
ப்ரமாணமேவ நாஸ்திக்யவாதோ:தோ நைவ வித்யதே || 


XxX 
சமன்வயாதிகரணம்‌ 


ஷைவபாஷு பதாத்யைவஸ்ச ஹ்யாகமைஸ்து பிதாமஹ | 
ஷிவாதே: காரணத்வம்‌ ச வேதேஃபி ப்ரோச்யதே க்வசித்‌ || 
குஸ்மாத்தரே: சர்வஷாஸ்த்ரகம்யத்வம்‌ தத்கதம்‌ பவேத்‌ | 
ஏததாசக்ஷ்வ மே ப்ரம்மன்‌ விஸ்தராத்‌ ப்ருச்சதோ மம || 
காமக்ரோதாபி பூதானாம்‌ அஞ்ஞாமக்ருதாத்மனாம்‌ | 
ப்ரதீதமபி ௬ுத்ராதே: சாஸ்த்ராகாரணதா குத: || 
உபக்ரமாதிபிர்‌ லிங்கை: சம்யக்தேவே விசாரிதே | 
விஷ்ணுரேவ ஹி தத்கவ்யோ ந ருத்ராத்ராஸ்ச ஜாதுசித்‌ || 
கர்மகாண்டபரோ வேதஸ்தத்பரோ விபுதர்ஷப | 

ஸ்ருதி: கர்மபரேம்த்ராதி வாசினீ ஹரிமேவ ச || 

விதத்தே ஹ்யபிதத்தே ச விவித: கல்ப்ய ஏவ ச | 
அப்ரியத்வாத்தரேர்யஸ்மான்ன சுராம்‌ து பிபேதிதி | 
ஷ்ருத்யாபோஹ்ய இதிஹ்யாஸ்யா ஹ்ருதயம்‌ ஹரிரேகராட்‌ || 


XXX 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஆனந்தமயாதி கரணம்‌ 


தஸ்மாதத்ருஷ்யே சைவானாம்‌ குணனாமப்ய சங்கதே | 
அனாத்ம்யே குணானந்த்யாதனிருக்தே நிஜாஸ்ரயாத்‌ || 


அனிலயனேபயத்வேன யதா ஞானேன திஷ்டதி | 
குதாபயம்‌ ஹரிம்‌ கச்சேத்‌ ... || 


ந விஷ்ணு: சர்வஜீவேஷு ந்ருபு ஜீவேஷு ச ஸ்தித: || 
காயத்ர்யாதிகரணம்‌ 


லோகத்ரயவிவக்ஷயாம்‌ பரதோ லக்்‌ஷயோஜனாத்‌ | 
சர்வம்‌ த்யெளரிதி விக்ஞேயம்‌ ததஸ்தே திவி சம்ஸ்திதா: || 
விக்ஷரஸ்சைவ பகவான்‌ சப்தலோகவிவக்ஷயா || 


ப்ருதிவ்யாம்‌ த்யெளர்மஹாமேருராகாஷே சூர்யமண்டலம்‌ | 
திவீந்த்சதனம்‌ சைவ தத்பரேதி திவ: பரே || 


யாவானுச்ச: ஸ்வர்கலோகஸ்தாவானுச்ச தயா ஸ்தித: | 
ஸ்வேதத்வீபோ திவிஷ்டோத: ... || 


ப்ருதிவீஸ்திஷு சர்வோச்சோ லோகோனந்தாசனாத்மக: | 
அந்தரிக்ஷாத்மகேப்யஸ்ச ஸ்வேதத்வீபே ஸ்திதோ ஹரி: || 


த்யாத்மதேப்யஸ்ச சர்வேப்யோ வைகுண்டஸ்சோச்ச உச்யதே | 
ப்ருதிவ்யாம்‌ ப்ரம்மணோ மேரெள ஜயந்தம்‌ த்வந்தரிக்ஷகம்‌ || 


த்ருதீயம்‌ ஸப்தலோகே ச சதனம்‌ த்ரிவிதம்‌ ஸ்ம்ருதம்‌ | 
தேப்யோனந்தாசனாத்யா யத்பரதோ விதித: பர: || 


அந்தராதிகரணம்‌ 


அபரம்‌ ப்ரம்ம ச ப்ராண: சாக்ஷாத்யோ பலதேவதா | 
ஞானானந்தாத்மக: பூர்ண: பரம்‌ பிரம்ம ஸ்வயம்‌ ஹரி: || 


அஸ்மாச்சப்போதி தோ:தஸ்ய ஆத்மா வ்யாப்தோ ஜனார்தன: | 
அக்னயோ த்விவிதம்‌ விஷ்ணுமபோசன்னு பகோசல: || 


அந்தர்யாம்யதிகரணம்‌ 
பிரம்மாபேக்ஷாம்‌ வினா யஸ்து ரமதே சோந்தர: ஸ்ம்ருத: | 
அதிப்ரியத்வாஸ்ச ஹரேரதம்‌ ரத்வயுதாஹ்ருதம்‌ || 


த்யுப்யாத்யதிகரணம்‌ 


ஆத்மேதி யுக்யதோ விஷ்ணுஸ்ததன்யே தூபசாரத: | 
தப்யைவ ஸ்வ இதி ப்ரோக்ஷஸ்தஸ்மாத்‌ ப்ரஹ்மாஃத்மபூ: ஸ்வயூ: || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ந த்ருதீயாதிகரணம்‌ 


ததோத்வேஷேண சம்யாதி பக்த்யா யுக்திம்‌ ததைவ ச | 
விஷ்ணெள விஷ்ணுப்ரசாதேன விலோமத்வேன சாஞ்சஸா || 


XxX 


அஹிகுண்டலாதிகரணம்‌ 


ஞானானந்தாத்யபின்னத்வாதேக: சர்வோத்தமத்வத: | 
அத்வித்யோ மஹாவிஷ்ணு: பூர்ணத்வாத்‌ புருஷ: ஸ்ம்ருத: | 
பேதாபேதனிவ்ருத்யர்த்தமேவ ஷப்தோஃவதாரக: || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ இதர கிரந்தங்களின்‌ 
ஆத்யந்த ஸ்லோகங்கள்‌ 


1. சன்யாயவிவ்ருதி பாவபோத: 


ஆதி: 
குணாதிசத்ரத்னயுதம்‌ க்ஜயாதிதோஷோஜ்ஜிதம்‌ வேதனதீபிராப்யம்‌ | 
க்ருபாபயஸ்கம்‌ ஹரிமவார்திம்‌ ஸ்ரமே ஸ்வபாதப்லவமுக்தகம்யம்‌ |111| 


சுசாஸ்திரப்ரபயா ஸ்வஸ்ய பரேஷாம்‌ ச ப்ரகாஷனம்‌ | 
பஜதாமிஷ்டதம்‌ வ்யாசசிந்தாமணிமஹம்‌ பஜே |121| 


வேதபேதவிவிதோருசுஷாகம்‌ போதபூர்வக குணாட்யபலேதம்‌ | 
ஆதரேண பஜதாம்‌ பலதம்‌ ஸ்ரீமோத தீர்த்த சுரபூருஹமீடே |13॥| 


சுகுண நரஹரி ஸ்ரீமாதவாக்ஷோப்ய ரூபான்‌ 
ஹரிபஜன நியுக்தான்‌ ஷுத்ததர்மார்த்த காமான்‌ | 
சுஜனனியமனார்த்தம்‌ ய: ப்ரசாத்யாபரோக்ஷம்‌ 

௪ பவது மம பூத்யை பத்மனாபாக்யயோகீ ||4॥| 


தாரகூர்மத்ருதமத்வ சுத்தகீர்போகிவேஷ்சிதசுசூத்ர பூப்ருதா | 
யோ விமத்ய நிகமோததே: சுதாமாப தம்‌ ஜயமுனீந்த்ர மாபஜே ||5॥| 


மத்வோக்தித்யுனத்‌ ஜயார்யஷுப வாக்கூர்யாத்மஜா சங்கமே 
வ்யாக்யாஸ்னானமஹோ விதய ந்ருஹரே: ப்ராப்ய ப்ரஸாதம்‌ பரம்‌ | 
ப்ராபுர்யே க்ருதக்ருத்யதாம்‌ கதமலா வித்யாதிராஜாதயோ 

யோகீஷா க்ருதயந்து தே ஜயமுனேர்பாவஸ்ய போதாய மே ||| 


வேதவியாசசரோவரே சமுதிதே வேதோருனாலஸ்திதே 
மத்வோக்திஸ்ரிய ஆலயே விகஸிதே கோபிர்ஜயேனஸ்யது | 
சத்வாக்யாதிசுபத்ரபூர்வகமுதே குர்வாஷுகாதர்ஷிதே 
சூத்ரோஜ்யே ரகுனாதமுன்யலிவரம்‌ வந்தே சுபக்ஷான்விதம்‌ ||7॥| 


ஸ்ரீமத்வசாஸ்திரம்‌ சமுதீர்ய மேஃஸ்மின்‌ 
விஷ்வாசஹேதோ: சமதர்ஷயத்‌ ய: | 
ப்ரதானசூத்ர ப்ரதிமாத்யமாதெள 

வந்தே குரும்‌ தம்‌ ரகுவர்ய சம்ஞயம்‌ ||8|| 


தத்‌ வப்ரகாஷிகாகூடம்‌ விசார்ய குருணோதிதம்‌। 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


சன்யாய விவ்ருதேர்பாவ முத்தரிஷ்யே யதாமதி ||9|| 


ஆத்யாத்யாயகதே சார்தபூர்வபாதத்வயே£ஸ்தி ஹி | 
பஞ்சிகா ஜயதீர்த்தயா தஸ்மித்‌ த்யக்தம்‌ மயா5த்ர தத்‌ ||101| 


அந்த்யம்‌ : 


சம்பூர்ணவிக்ஞான சுகாதியுக்தோ 

தோஷோஜ்ஜித: சர்வசுமானமேய | 
பிரம்மாதிசஜ்ஜீவகதி: பரேஷோ 

நாராயண: ப்ரீதியுதோ மயி ஸ்மாத்‌ | 

தத்‌ வபிரகாசிகா சம்ஸ்தோ மயானுக்ரஹதோ ஹரே : | 
சன்யாயவிவ்ருதேர்பாவோ பாலபோதார்த்தயுத்ருத: || 


2. ப்ருஹதாரண்ய உபநிஷத்‌ பாஷ்ய பாவபோத: 
(ப்ருஹதாரண்ய பாஷ்ய விவ்ருதி) 


ஆதி: 


லக்ஷ்மீபதிம்‌ சுகமுகைரகிலைர்‌ குணெளக்யை: 

பூர்ணம்‌ வ்யபேதனிகிலாகம சிந்த்ய சக்திம்‌ | 
ப்ராணாதிசர்வஜகதோ ஜனிபூர்வ ஹேதும்‌ 

மோக்யைக ஹேதுமனிஷம்‌ ப்ரணமாமி விஷ்ணும்‌ ||1॥| 


நிகிலாத்வைத சித்தாந்தம்‌ ப்ராப்தா ஞானவினாஷக: | 
ஸ்ரீமதாசார்ய சூர்யோயம்‌ தத்யாத்‌ தத்வ ப்ரகாஷனம்‌ ||2॥| 


வாக்வஜ்ரேணாசீனத்யோ: சக்ருததி விவதத்வாதி சந்தோஹபுப்ரு 
த்வக்ஷான்‌ தீமந்தரேண ப்ரமதனமுகரோன்‌ மத்வ சித்தாந்த வார்தே: | 
சம்ப்ராப்யதோ சுதாம்‌ யோ நிகிலசுமனச: பாயயாமாஸ முக்ஷ்யை 

தம்‌ மூர்த்னா ஸ்ரீஜயார்யம்‌ சபதி பஹுத்ருஷம்‌ சம்யமீந்த்ரம்‌ நமாமி ||3॥| 


யேன வேதாந்த பாஷ்யாணி விவ்ருதானி மஹாத்மனா | 
தம்‌ வந்தே வ்யாசதீர்த்தாக்யம்‌ வேதாந்தார்த்த ப்ரசித்தயே ||4|| 


யோத்யாபயித்வா வேதாம்ஸ்ச மத்வசித்தாந்த மாதிஷத்‌ | 
ந்யாசம்‌ ப்ராதாத்தரே: ப்ரீத்யை ரகுவர்யகுரும்‌ பஜே ||5|| 


யத்மாண்வோபனிஷத்பாஷ்யம்‌ பூர்ணப்ரக்ஞவினிர்மிதம்‌ | 
கத்க்ருபாலவமாஸ்ரித்ய வ்யாக்யாஸ்யே கத்யதாமதி ||6|| 


அந்த்யம்‌: 

ஸ்ரீமதானந்த தீர்த்தார்ய ஹ்ருத்சரோஜாக்யமந்திர: | 
இந்திராராத்ய பாதாப்ஜ: ப்ரீயதாம்‌ புருஷோத்தம: || 
ப்ருடிப்ரகாஷ நார்த்தம்‌ வா ந மாத்ஸர்யாதிதோஷத: | 
க்ருதீயம்‌ பாஷ்ய விவ்ருதி: கிந்து மந்தோபகாரிணீ || 
ப்ருஹதாரண்யபாஷ்யஸ்ய விவ்ருதிர்யா க்ருதா யமா | 
தஜ்ஜன்யபுண்ய முலிலமவாப்னோது குருர்மம || 


3. அனுவியாக்யான நியாயமாலா சூத்ர சம்பந்த தீபிகா 


ஆதி: 
நமாமி தர்க்காபய பாணசாபபாணே சதா மத்வகராபிபூஜ்யெள | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீவியாசராமெள ஜயசன்முனீந்த்ரவந்த்யாவலம்‌ மத்குருமானசஸ்தெள ||1॥| 


அனுவியாக்யேக்தயுக்தீனாம்‌ பாஷ்யாதிகரணேஷ்வலம்‌ | 
ஜயமுன்யுக்திமாஸ்ரீத்ப வக்ஷ்யே சூத்ரிததாமஹம்‌ ||21| 


அந்த்யம்‌: 


மால பூர்ணமனீஷினிர்மல சரோஜாதானுபாஷ்யக்யச 
ந்னாலஸ்தஸ்ய ஜயார்யசன்மனிசுவாக்‌ ஸ்ரீசத்மனீ விஷ்ணவே | 
ஸ்ரீமன்‌ நியாயவிவ்ருத்ய ஹஸ்கரகவோத்புல்பஸ்ய யுக்த்யம்புஜ 
வ்ராதஸ்யாஸ்து ரகூத்தமேன யதினா சூத்ரோப்பத்தாள்பிதா || 


சுவர்ணகத்ரவிலசன்யாய ரத்னவிபூஷிதாம்‌ | 
த்ரயீம்‌ ஹரிப்ரியாம்‌ த்ரஷ்டும்‌ ப்ரகீபோஃயம்‌ நிரூபித: || 


4. கீதாபாஷ்யடீகா (ப்ரமேயதீபிகா) பாவபோத: 
ஆதி: 


ந்த்வா ஸ்ரீஷம்‌ மத்வமுனிம்‌ ஜயார்யம்‌ குரோர்குரும்‌ குருமத்வாதரேண | 
ஸ்ரீமத்கீதா பாஷ்யடீகாசுபாவம்‌ வக்ஷ்யை ஷக்த்யா குருஸ்ரீக்ஷானுசாராத்‌ ||1॥| 


5. விஷ்ணுதத்வவிநிர்ணய பாவபோத: 
ஆதி: 


நத்வா லக்ஷ்ம்யா: பதிமானந்த தீர்த்தம்‌ ததா ஜயார்யம்‌ பரமம்‌ குரும்‌ ச | 
குரும்சமே ஜயதீர்த்தய பாவம்‌ வக்ஷ்யை விஷ்ணுப்ரீதயோஹும்‌ ஸ்வஷக்த்யா || 


6. தத்வ ப்ரகாஷிகா பாவபோத: 


ஆதி: 


ப்ரணம்ய கல்யாணகுணம்‌ ரமேஷமகாத போதம்‌ ஜயபோகிவர்யம்‌ | 
குரோர்குரும்‌ குருமார்யாம்ஸ்ச தத்வ ப்ரகாஷிகாபாவமஹம்‌ ப்ரவக்ஷ்யே || 


அந்த்யம்‌: 
ரகுவர்ய குருப்ரோக்தோ பாவோ ஜயமுனேர்மயா | 
லிகிதோ மந்தபோதார்தம்‌ ப்ரீயதாம்‌ ஸ்ரீபதிஸ்தத: || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்த ப்ரஷஸ்தி: 


ரகூத்தம குருர்பூயான்மனு ஞானாய சர்வதா | 
ஸ்ரீமத்வசாஸ்திரம்‌ சம்ஷோத்ய ய: சம்யஞான மாப்தவான்‌ || 
-ஸ்ரீவேதேஷ தீர்த்தர்‌ (கலவகார பாஷ்யடீகா) 


ரகூத்தம முனீன்‌ வித்யாகுரூன்‌ பரகுரூன்ஸ்ததா | 
வந்தே ஸ்ரீமத்வசாஸ்த்ரோத்த வினிர்மலமதீனஹம்‌ || 
-ஸ்ரீவேதேஷ தீர்த்தர்‌ (சாந்தோக்ய பாஷ்யடீகா) 


ரகூத்தம குருர்தத்யாத்‌ ரகூத்தம கதாதரம்‌ | 


ரகூத்தம க்ரந்த ஜாத ரகூத்தம கதாத்ருத: || 
-ஸ்ரீசத்யாபினவ தீர்த்தர்‌ ஸ்ரீசத்யநாததீர்த்த குருபரம்பரா ஸ்தோத்திரம்‌) 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


சுகேன சாங்க்யாதிஷு வாங்மயேஷு 
வியாசேன தைர்யாம்புதி நோபமேயம்‌ | 


மனோஜஜித்யாம்‌ மனசாம்‌ ஹி ஹத்யா 
ரகூத்தமாக்யம்‌ ஸ்வகுரும்‌ நமாமி || 
-ஸ்ரீவியாசராமாசார்யர்‌ (நியாயாம்ருத தரங்கிணி) 


ரகூத்தமமுனீன்‌ வந்தே சர்வவித்யா விஷாரதான்‌ | 
யேப்ய: ஸ்ரீமத்வசித்தாந்தமஹம்‌ சம்யகதீதவான்‌ || 
-ரொட்டி வெங்கடாத்ரி பட்டர்‌ (கர்மநிர்ணய டிப்பணி) 


ஸ்ரீமத்வாகம டீகாபாவம்‌ ப்ரகடீசகார ஹி ய: | 

யச்சிஷ்யர்விததாபூத்‌ தோப்யோயோ தம்‌ ரகூத்தமம்‌ தீர்த்தம்‌ | 

-ஸ்ரீசத்யநாத தீர்த்தர்‌ 

அசங்க்யா சங்க்யாவத ஆத்மனாஸ்ருதவான்‌ நயானதோயஸ்சதுரோத்ய ஜீகஷத்‌ | 
ஜயார்ய டீகோத்தமபாவபோத க்ருத்‌ ரகூத்தமாக்யோ முனிராடபூத்‌ தத: || 

- சத்யபோதவிஜயம்‌ (1/53) 


பாவபோதக்ருதம்‌ சேவே ரகூத்தம மஹாகுரும்‌ | 
யசிஷ்யசிஷ்ய சிஷ்யாத்யா டிப்பண்யாசார்ய சங்கிதா: || 
- சரமஸ்லோக 


ஸ்ரீரகூத்தம தீர்த்த மஹாத்ம்யம்‌ - 1 
ஸ்ரீபூரணபோத குருவம்ச கதாகல்பதரு (ஏகாதச சாகாசர்க:) 


.. அதுஸ்து ரகுவர்யாஸ்சா நந்தசம்வத்ஸரே முதா | 
ஸ்வபூர்வாஸ்ரம சம்பந்தி பாகினேயாய சாதவே || 


பிரம்மசர்யாவ்ரதஸ்தாய தத்வா சன்யாச மாதராத்‌ | 
க்ருத்வாபிஷேகம்‌ சதஸி ததுர்னாம மனோஹரம்‌ || 


ரகூத்தம யதீந்த்ரோ:யமிதி சர்வஜகத்குரோ: | 
குத்வாதஸ்யாண சம்ஸ்தானம்‌ போதயாமாசுரன்வஹம்‌ || 


அஹோ பலீயான்‌ பாபீயான்‌ கலிகால: சமாகத: | 
ப்ராய: சம்ஸ்தானயுக்தானாம்‌ மானஹானி: பதே பதே || 


துராசாரரதா: சர்வே மதாந்தா தனகர்விதா: | 
பாக்யஹீனான்‌ யதீனஸ்தான்‌ பூஜயந்தி கதம்‌ கலா: || 


குஸ்மாதாந்தோலிகாசத்ர சாமரத்வஜசம்யுதா: | 
கஜவாஜிமஹா வாத்ய யுக்தா பந்திமுக்யை: ஸ்துதா: || 


க்ராமே க்ராமே மடம்‌ க்ருத்வா ஸ்தாபயித்வா5திகாரிண: | 
யூயம்‌ பூமெள சஞ்சரத்வம்‌ பூஜயந்தோ ரகூத்தமம்‌ || 


வெம்‌ சர்வம்‌ போதயித்வா ரகுவர்யா ரகூத்தமான்‌ | 
தத்‌ வப்ரகாஷிகா தேப்யோ மத்குயாரேபிரே தத: || 


ததானீம்‌ ரகுவர்யாணாமந்த்யகாலே சமாகதே | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ரகூத்தம முனீர்தத்வா தேவதார்ச்சாம்‌ சனாதனாம்‌ || 


மஹாசம்ஸ்தானமகிலம்‌ மத்வானுக்ரஹ பூர்வகம்‌ | 
மணூரஸ்தானாத்மஸிஷ்யான்‌ வரதாசார்ய பூசுரான்‌ || 


ஆஹுூய தேஹப்ரக்ருதிம்‌ ரதமித்வா நிஜாம்‌ ததா | 
ரகூத்தம முனீர்க்ரந்தோ பவத்பி: சம்யகுச்யதாம்‌ || 


ஏவமுக்த்வா பிங்கலாப்யே ஜ்யேஷ்டமாஸே பரே தலே | 
ப்ருத்யாயாம்‌ புவம்‌ த்யக்த்வா கஜகோண்யாம்‌ பரம்‌ யயு: || 


ரகுவர்யாமனே சுபாம்‌ கதாம்‌ ய: ஸ்ருணுயாத்‌ தத்‌ வதகஞ்ச சக்தசித்த: | 
ச பவேத்தரணீதலஸ்த வித்வஸ்ஜனமுக்ய: கருணாஸ்பதஸ்ச தேஷாம்‌ || 


இதி ஸ்ரீ பூர்ணபோதகுரு வம்சகதாகல்பதரெள ஏகாதசசாகா சர்க: 


த்வாதச சாகா சர்க: 


அதாகத்ய மணிக்ராமம்‌ ரகூத்தம முனீஸ்வரா: | 
தத்ரத்யதல பத்யாக்யா மனுசஸ்ருர்குரூத்தம: |11| 
தாவல்லெளகிக தெளர்பல்யாத்‌ தாடம்பர விவர்ஜிதா: | 
கதிசித்தி வசானோஷு ரத்யேதும்‌ வரதாஹ்வயாத்‌ ||21| 
தஸ்ய புத்திரியம்‌ சாஸ்ன்மெளட்யத்பல பதேஸ்ததா | 
ஸ்ரீபாதேப்யோபி வரதாசார்ய: ஸ்ரேஷ்டதமா இதி |3| 


காஷாயவஸ்த்ரா: ஸ்ரீபாதாஸ்த்வாசார்யா: ஷுப்ரவாஸஸ: | 
மத்யைவம்‌ தெள சமத்வேன பூஜயாமாஸ சோஃல்பதீ: |4|| 


அதாகத்ய மடம்‌ ஸ்ரீமத்வரதாசார்ய பூசுரா: | 
மத்குமாரேபிரே வ்யாக்யாம்‌ ஸ்ரீபாதேப்யோ நிரந்தரம்‌ ||51| 


தினத்ரயம்‌ சமாகத்ய மடம்‌ பஷ்சான்மதோத்ததா: | 
அஹம்காரேண சம்யுக்தா: புனர்னைவ சமாகதா: ||6|| 


அனாகதேஷு தேஷ்டேவம்‌ ரகூத்தம முனீஸ்வரா: | 
தேஷாம்‌ நிகேதனம்‌ கத்வா:த்யயனம்‌ பக்திரேனிஷம்‌ ||71| 


ஏவம்‌ ஸ்திதே சமாயாதா சாதனத்வாதஷி ததா | 
தஸ்யாம்‌ தலபதிஸ்சோபாவா மந்த்ரயத பாரணே ||8|| 


பூஜாப்ரசக்யை: ஸ்ரீபாதைர்‌ விலம்பிதமபூத்‌ ததா | 
ஆசார்யை: சஹிதஸ்சக்ரே பாரணம்‌ தான்‌ விஹாய ஸ்‌: ||9|| 


ஆபோஷனம்‌ ஸ்வீக்ருதே தை: ஸ்ரீபாதாஸ்ச சமாகதா: | 
தயோரதிக்ரமம்‌ ஸ்வல்பாம்‌ த்வாதஷீம்‌ வீக்ஷ்ய தத்தியம்‌ ||101| 


மஹானஸே சமாஹூய தயா ஹஸ்தோதகம்‌ தத: | 
க்ருஹீத்வா பாரணம்‌ சக்ருர்ஜிதக்ரோதா குரோத்தமா: ||11|| 


தேஷாம்‌ ப்ரக்ருதிமீக்ஷ்பாத ரகூத்தம முனீஷ்வரா: | 
மனசா சிந்தயாமாசரக்ரே கிம்‌ கார்யமித்யத ||12|| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பூர்வம்‌ து குருவஸ்சாஸ்மானுபதேஷ்ய கசோபரி | 
அணுத்யாரேண மாதேதி ப்ரோசுஸ்தே தத்‌ கதம்‌ பவேத்‌ |1131| 


ஏவம்‌ சிந்தாசமாபன்னா நித்ரயா ச வஷிக்ருதா | 
தத: ஸ்வப்னேஃவதம்ஸ்த்வேதானாஸ்வாஸ்ய குருசேகரா: ||14|| 


அஹோ பவந்த: ஸ்வ: ப்ராத: ஸ்னாத்வா ஸ்ரீஷக்ருபாபலாத்‌ | 
அக்ரே வரதராஜேப்யோ யதத்யேயம்‌ ததேவ ஹி ||15|| 


வாச்யம்‌ பவத்பி: சிஷ்யேப்யோஃ ஸ்ருதமப்ய ஸ்மதாக்ஞயா | 
சுதுர்போதோலஓ வாக்யார்த்தோ விதிதோ போ பவிஷ்யதி ||16|| 


இத்தம்‌ ஸ்வப்னே குருவச: ஸ்ருத்வோத்தாயாதி ஹர்ஷிதா: | 
சிஷ்யானாஹூய வ்யாக்யானம்‌ வக்துமாரேபிரே ததா |(171| 


தாம்‌ வார்த்தாமகிலை: ஸ்ருத்வா வரதாசார்யபூசுரா: | 
மனசா சம்ஷயம்‌ சக்ருரக்ஞாத்வா குருராட்பலம்‌ ||181|| 
ரகூத்தமாக்ய ஸ்ரீபாதா வக்துமாரேபிரேகஸ்ருதான்‌ | 
கிரந்தான்‌ கடம்‌ வதிஷ்யந்தி ஸ்வ ஏவ பரித்ருஷ்யதே ||19॥| 
இத்தம்‌ வரதராஜேஷு வதத்ஸுஸ்விபசத்மனி | 
குஸ்மின்னேவ தினே தேவி ரகூத்தமுனிஸ்வரா: ||20|| 


தேவதார்ச்சதிகம்‌ க்ருத்வா புக்த்வா ப்ரதிதினம்‌ யதா | 

ததா ராத்ரெள சமாசீனாஸ்சக்ரு: பூர்வாவலோகனம்‌ ||21॥| 
ஸ்வோ வக்ஷ்யமாண க்ரந்தேஷு வாக்யார்த்தே தைர்விசாரிதே | 
நிஷ்ருஷ்டேள்தே ததா நைவாபாதேவம்‌ நிஷா கதா ||221| 
ப்ரபாதசமயே தேஷாம்‌ வாக்யார்த்தா சக்தசேதசாம்‌ | 


நித்ராவிஷத்‌ ததா ஸ்வப்னே ரகுவர்யைரிதிரீ திம்‌ ||231| 
வாக்யார்த்தே மா க்ருதாஸ்சிந்தாம்‌ ரகூத்தமமுனீஸ்வரா: | 
ப்ரபஸ்சைதாத்ருஷே க்ரந்தே பர்ணே ஸ்வேதாத்ருஷம்‌ புடம்‌ ||24|| 


தத்ராசத்ருஷவாக்யார்த்தோ பவேத்தர்ஷனமாத்ரத: | 
இத: பரம்‌ ததாசேஷவாக்யார்த்த: ப்ரபவிஷ்யதி ||25|| 


இத்தம்‌ தேஷாம்‌ வச: ஸ்ருத்வா ரகூத்தமமுனீஸ்வரா: | 

ப்ரபுத்பா: ஷயனாத்‌ தஸ்மாத்‌ உத்தஸ்துர்ஹர்ஷ நிர்பரா: ||26|| 
த்ருஷ்ட்வா தத்ரத்யவாக்யார்த்தம்‌ ஸ்னானம்‌ க்ருத்வா தத: பரம்‌ | 
வ்யாக்யானம்‌ சர்வசிஷ்யேப்ய: ப்ரோசு: ஷங்காவிவர்ஜிதா: ||27|| 
தஸ்மின்‌ தினே தே வரதாசார்யா: ஸ்னாத்வா5திஷீக்ரத: | 
மடமேத்ய பஹி: ஸ்தித்வா வ்யாக்யானமத சுஸ்ருவு: ||28|| 


ததா சுதுர்போதவாக்யே த்வாகதே தே ரகூத்தமா: | 
வாக்யார்த்தமூசுர்னிஷங்கா: சிஷ்யேப்ய: சர்வசம்மதம்‌ ||29॥| 


ததாஃகர்ண்யாத்த வரதாசார்ய: சந்தோஷ நிர்பரா: | 
ப்ரவிஷ்யாந்தர்ஹ்ருதா தேப்யோ நமஸ்காராம்ஸ்ச சக்ரிரே ||301| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


யயாசிரேஞ்சலிம்‌ பத்வா ஸ்ரீபாதேப்யோ த்விஜோத்தமா: | 
சம்ஸ்தானத்ரோஹமனெஷமகார்்‌ஷ மஹமித்யலம்‌ ||34॥| 


ததஸ்தே பஹுதா ஸ்ரீமன்மத்வ சாஸ்திரம்‌ நிரந்தரம்‌ | 
ப்ரோது: சமஸ்தசிஷ்யேப்யோ ரகூத்தம முனேஸ்வர: ||32|| 
ஏவம்‌ குருப்ரசாதேனாவாப்ய ஞானம்‌ மஹாத்புதம்‌ | 
ரகூத்தமமுனிஸ்ரேஷ்டா: க்ருதக்ருத்யா பபூவிரே ||331| 


தாவத்காலம்‌ து ஸ்ரீபாதைர்‌ நித்யம்‌ சித்தான்ன போஜனம்‌ | 
க்ருதம்‌ பிக்ஷான்னமானிப க்வசித்புக்த்வம்‌ புராதனை: ||34|| 


அம்சே நிதாய தேவார்ச்சாம்‌ தண்டஹஸ்தா குரூத்தமா: | 
பத்ப்யைமேவ சக்ரம்தஸ்தே சக்ருர்திக்விஜயம்‌ ததா ||351| 


ததோ குரூணாம்‌ வசனம்‌ ஸ்ம்ருத்வாதலபதீஸ்ததா | 
உன்மத்தத்வம்‌ ச மனஸா விசார்ய குருசேகரா: ||36| 


க்ரமேண ஷிபிகா நானாவாத்ய வைபவபூர்வகான்‌ | 
சம்பாத்ய விபவை: சாகம்‌ சக்ருர்திக்விஜயம்‌ புவி ||371| 


தத: சேவாஜனாம்ஸ்சக்ரு: பாசகான்‌ பரிவேஷகான்‌ | 
த்வாரபாலெள ஜலதரம்‌ தேவசேவாஜஸெள ததா ||381| 


மஹாஸ்வயம்பாகமேவ காரயித்வா நிரந்தரம்‌ | 
சமர்ப்யாப்யாகதை: சாகம்‌ போக்துமாரேபிரே ததா |1391| 


குத: ப்ரதானிவித்வாம்ச: சமாகத்யா மடம்‌ ப்ரதி | 
ப்ருதக்‌ ப்ருதக்‌ ஸ்வயம்பாகம்‌ காரயித்வா நிஸ்சிர்த்விஜை: |(40|| 


ப்ருதக்‌ ப்ருதக்‌ மண்டலேஷு ஸ்தாபயித்வா குரூத்தமை: | 
மஹானைவேத்யசமயே நைவேத்யேசத சமர்ப்பிதே ||41|| 


தத: ஸ்ரீபாதபங்க்தெள தே ஸ்வகீயை: பரிவேஷிதம்‌ | 
போஜனம்‌ பக்திரே நித்யம்‌ வித்வாம்ஸோ யதிமானிதா: ||42|| 


அதாத்மபாகினிபம்ஸ்தே சமாஹூய ரகூத்தமா: | 

தத்‌ வா துர்யாஸ்ரமம்‌ தேப்யோ நாம்னா ரகுபதீன்‌ ஜகு: ||43॥| 
அபிஷிச்யாணுசம்ஸ்தானம்‌ தத்வா தேப்யோ குரூத்தமா: | 

முதா திக்விஜயார்த்தம்‌ தான்‌ ப்ரேஷயாமாசுராதராத்‌ |144| 

ததா ராமானுஜம்‌ கஸ்சித்வாதீ ஜித்வா ப்ரசங்கத: | 

ஆஜஹார ததீயெள த்வெள ஹனூமத்கருடத்வசெள |451| 

தம்‌ த்ருஷ்ட்வா ரகுபத்யாக்ய தீர்த்த நிர்ஜித்ப வாதினம்‌ | 

அஜஹ்ருஸ்தெள த்வசெள வாத்யாந்தோலோலிகாதீம்ஸ்ச தஸ்ய தே ||46|| 


அதாகதான்‌ வாதிவ்ருந்தான்‌ ஜித்வாஜித்வா குரூத்தமா: | 
புனர்குருசமீபம்‌ தே தர்ஷனார்த்தமுபாகதா: ||47|| 


ஆகத்ய ரகுபத்யாக்யா ரகூத்தமமுனீஸ்வரான்‌ | 
த்ருஷ்ட்வானத்வா த்வஜாதீம்ஸ்தே ஸ்வகுருப்ய: சமார்பயன்‌ |48|| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஏவம்‌ தே கதிசித்காலம்‌ குருசேவாம்‌ விதாய ச | 
த்யக்த்வா தேஹம்‌ ஹரிபதம்‌ ஜக்முரத்யம்‌ ததுர்லபம்‌ ||49॥| 


அதானந்தவ்யாச சங்ஞாசார்யா: பரமபண்டிதா: | 
தேப்யோ ககவயஸ்காஸ்ச விரக்தா ப்ராஹ்மணோத்தமா: ||50॥| 


சிஷ்யசங்கை: பரிவ்ருதா: சஞ்சரந்தஸ்த்விதஸ்தத: | 
ரகூத்தமமுனீந்த்ராணாம்‌ தர்ஷனார்த்தம்‌ சமாகதா: ||511| 


த்ருஷ்ட்வாஃகதானாம்‌ பாண்டித்யம்‌ ரகூத்தமமுனீஸ்வரா: | 
சம்ஸ்தானயோக்யா இதி தான்‌ சம்மான்ய ஸ்லாகனாதிபி: ||52|| 


கத்வா சன்யாசமேதேப்யோஃ பிஷிச்ய குருராட்பதே | 
வேதவியாச முனீந்த்ரோஃயமிதி நாம ததுர்முதா ||53|| 


ததோ மணிக்ராம சம்ஸ்தாவரதாசார்ய பூசுரை: | 
சம்பாத்ய ஸ்ரீனிவாசாக்யாசார்யம்‌ வித்யார்த்தினம்‌ படும்‌ ||54|| 


உபதிஷ்யாகிலான்‌ கிரந்தாம்ஸ்தஸ்மை ஸ்ரீகுருஷேகரா: | 
ததுஸ்துர்யாச்ரமம்‌ துஷ்டா: பண்டிதாயானுசாரிணே ||55|| 
வேதேஷதீர்த்த இத்யேவம்‌ நாம தத்தா குருத்தமா: | 
சாகம்‌ வேதவியாச தீர்த்தருபதேஷம்‌ ப்ரசக்ரிரே | 
வாமசேவாம்‌ ததோ த்த்வாஃபிஷிச்ய ரகுபுங்கவம்‌ ||56|| 


ஸ்ப்ருஷேத்யாஞானம்‌ தது: ப்ரீதா வேதேஷேப்யோ:5 நுகம்பயா | 
ஸ்வசமிஷே சதா ஸ்தாதுமனுக்ஞாப்தோ குரோத்தமை: | 
வேதேஷ தீர்த்தஸ்ததனு பரம்‌ ஹரிபதம்‌ யயெள |157|| 


ஸ்ரீவேதவியாச தீர்த்தேப்யோ ரகூத்தம முனீஸ்வரா: | 
மஹாசம்ஸ்தானமத தே தத்வா தேப்யோ குரோத்தமா: ||58|| 


சம்வத்ஸரே மன்யஹாக்யே புஷ்யமாஸே ஸ்திதே தலே | 
கொதஸ்யாம்‌ புண்யதமே த்ரிகாலாக்யபுரே ததா ||591| 


வியாசராக்ஹவசீதாங்க்ரி கஞ்சத்யான பராயணா: | 
சாதனாந்தே புதம்‌ த்யக்த்வா வைகுண்ட நகரீம்‌ யயு: ||601| 


ரகூத்தம ஸ்ரீகுருசேகராணாம்‌ லோகாபிராமம்‌ மஹிமானமத்தா | 
ஸ்ருண்வந்தி யே பக்திசமன்விதாஸ்தே சமஸ்த சாஸ்திர ப்ரகரா பவந்தி ||61| 


||இதி ஸ்ரீ பூரணபோத குருவம்ச கதாகல்பதரெள த்வாதசாகா சர்க: || 
குருமஹாத்ம்ய ரத்னாகர: 
(கையெழுத்துப்‌ பிரதி) 
சத்யத்யான வித்யாபீடம்‌ 


ஸ்ரீரகூத்தம சமாஹ்வய பிக்ஷு: சஜ்ஜனேட்ய ரகுவர்ய கராப்ஜாத்‌ | 
னிர்மலே நபிஸி சந்திரவதாஸ்‌ த்பால பிக்ஷிரிதி கீர்த்தித கீர்த்தி: |11| 


ஸ்ரீமத்பாரத தாத்பர்ய நிர்ணயம்ஹ்யேக மேவஹி | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


அதீத்யஸ்திதவாம்ஸ்தஸ்ய ரகுவர்யோததெள ததா ||2॥| 


துர்யாச்ரமம்‌ முதாயுக்த: பகினீபுத்ர கஸ்யது | 
ததெள மந்த்ரான்மஹான்ஸ்தஸ்ய யயயா பரயா யுத: | 
சமாப்ய பத்ததிம்‌ தஸ்ய லக்ஷணம்‌ ப்ரவதன்முதா ||3|| 


ஆஷ்ருதாம்‌ ஸ்த்வயம்‌ மஹாக்ரந்தான்‌ வியாக்யாஸி தயயா மம | 
இத்யேவம்‌ ப்ரவதன்‌ மூர்த்னி சம்ஸ்தாப்ய ஸ்வகராம்புஜம்‌ | 
ஹரே: ஸத்மயயெள வீர: காலகத்யாமஹாமுனி: ||4|| 
சகுரோர்வசனேன்யை வாப்யஸ்ருத கிரந்த சஞ்சயம்‌ | 
தஷாஷ்டவாரம்‌ வியாசக்ரே ரகூத்தம யதீஸ்வர: | 

குருப்ரஸாதோ பலவான்‌ இதி சூத்ரேஸ்ருதெள ஸ்ருதம்‌ ||51| 
யதோ ரகூத்தமயதே ராமவியாசார்ச்சகஸ்தத: | 


குருப்ரசாத தஸ்சக்ரே கிரந்த ப்ரவசனம்‌ யதா |16| 


குஸ்மின்காலே மஹாப்ராஜே வரதாசார்ய பூர்வகா: | 
அதூயயா வதன்‌ கிரந்தான்‌ அஸ்ருதான்‌ வக்திபிக்ஷுக: ||71| 


முனிஸ்த்வஸ்மத்‌ சமீபே வையோக்யோஃதிதும்‌ ந சம்ஷய: | 
யதோஹி தேன பாலேன நஸ்ருதா: க்ரந்த சஞ்சயா: ||8॥| 


ஏவம்‌ வதத்ஸு சர்வேஷு வித்வத்‌ புஞ்சேஷு தைர்யவான்‌ | 
வரதாத்யேஷு ஸ்ருண்வத்ஸு வ்யாசக்ரே பரமாம்‌ சுதாம்‌ ||9|| 
ஸ்ரீமத்வகூத்தம முனிம்‌ ப்ரணமாமிவரத 

ராஜேன மத்யமஸஹோபி புதாக்ரகண்ய: | 

பஹுலம்‌ தனீதிஹி சுதாஸ்த கபீர வாக்யே 

சஞ்ஜேதி வீக்ஷ்ப கதயந்தமமும்‌ தணந்தம்‌ |1101| 
அபோத்யார்த்தம்‌ புதேபாவ போதாம்ஸ்சக்ரே ரகூத்தம: | 


அபேதமத சம்பேதி ஸ்வபேத மதாசாதகான்‌ ||111| 


ராஜாதலபதிர்னாம மணெளக்ராமேஸ்திதோ பவத்‌ | 
பிக்ஷார்த்தம்‌ கூக்தவான்‌ பூர்வம்‌ ரகூத்தம யதேர்முதா ||12|| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தோஸ்னாதும்‌ நத்யாம்‌ கதஸ்ததா | 
கலாமாத்ராவ சிஷ்டாயாம்‌ த்வாதாஷ்யாம்‌ ஹரிபக்திமான்‌ ||13|| 


காலோ வைதீத இத்யேவ வரதாசார்ய பூர்வகா: | 
பஸ்சாதாகத்ய பிக்ஷுர்ஹி போக்யத்யேவ ப்ருதக்‌ ஸ்திதம்‌ ||14|| 


வயம்‌ பூர்வம்‌ ப்ரபிக்ஷெளமோ அன்யதாத்வாதஸி வருதா | 
இத்யேவம்‌ நிஸ்சயம்‌ க்ருத்வா ரகூத்தம யதிம்‌ வினா ||151| 


பக்தவந்தஸ்ததா ஸ்ரீமான்‌ ஸ்னாத்வாகாத்‌ ராஜமந்திரம்‌ | 
த்ருஷ்ட்வா பக்தவதஸ்தான்ஹி பராவ்ருத்ய யயெளபுன: ||16|| 


பதாதிரத வாஜேபி சேனாயாஸ்தத்ஸதீயத: | 
த்வம்‌ புக்தவாம்‌ ஸ்ததோராஜா அபாக்யோபவ ஷீக்ரத: ||17|| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தோத கச்சன்‌ ஷாபம்‌ ததெள ததா |(18|| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


சம்போத்ய வரதாசார்யம்‌ த்வந்துக்முலாத யுக்பவேத்‌ | 
தாந்த்ருஷ்ட்வா ராஜபார்யாது யயாசே பக்திபூர்வகம்‌ | 
அபராத: க்ருதோபர்த்ரா வரதாசார்ய வாக்யத: ||191| 


மாந்து த்ருஷ்ட்வாபிவத்பர்ஹி க்ஷமாகார்ய நசான்யதா | 
ப்ரத்யேகம்‌ ஹ்யன்னபிக்ஷாதி வர்ததே ஸ்தாபிதம்‌ யயா ||20॥| 


கத்புக்த்வா த்யப்ரகதவ்யம்‌ நாத்ரகார்யா விசாரணா | 


இக்யர்த்திதஸ்தயா ஸ்ரீமான்‌ ரகூத்தம யதிர்முதா | 
புக்த்வாஜகாம ஸ்வமடம்‌ யஸ்மாதேக்ஷோ க்ருபாநிதி: ||21|| 


இத்யமானுஷ கர்மாணி சகார குணவாரிதி: | 
ஸ்தூயமானஸ்ஸதாசத்பி: ப்ரீயதாம்‌ ஸ ரகூத்தம: ||22|| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்த மகாத்ம்யம்‌ - 2 
சத்யநிதி விலாஸ்‌: (மூன்றாம்‌ சர்க்கம்‌) 


அத ரக்வர்ய தீர்த்த யதிராடட்‌ சமபூத்‌ கில ய: 
ப்ரதிதயஸு; ப்ரபாவ நிதிதாதிஷய: பரித: | 
யவனசமூபயேன புரதஸ்சலதோ£ஸ்ய சரித்‌ 
வியதிஷத வர்தனிமனு நிருத்தசமூனிசயா || 


ததார்ச்சிதம்‌ தபோ மூர்த்தம்‌ யத்ரகூத்தமஷப்திதம்‌ | 
வியாக்யாதா ஸ்ருதசாஸ்திரேண விஸ்வம்‌ தேன ப்ரகாஷிதம்‌ || 


ப்ரத்யர்த்தி பண்டிதவிலோசன வாரிவ்ருத்த: 
பாண்டித்ய பாதபவிதீர்ண யஸ்‌: ப்ரசூன்யை: | 
திக்ஸேகரைர்‌ முகரயன்‌ கவிப்ருங்க சங்கான்‌ 
ரேஜே ரகூத்தம யதீஷ்வர சார்வபெளம: || 


பண்டிதம்யன்ய துர்யோதானபாதான்‌ ப்ரதியுக்கிபி: | 
நானாவிதான்‌ பாவபோதான்‌ சக்ரே சக்ரேஷு ச ஸ்ருத: || 


வியாக்யாதாகஸ்ருத சாஸ்திரம்‌ தமனமத சஹோயி வரதராஜாசார்ய: | 
பஹுலம்‌ தணீதி வாக்யே சஞ்ஞா தண்ணிதி பரீக்ஷ்ய கதயந்தம்‌ || 


சிஷ்யோ குணாட்யோஃஸ்ய பபூவ வேதவியாசாபிதோ யத்ர தபஸ்விவர்யே 
வியாப்திம்‌ ஜஹுர்ஞான விரக்தி பக்திமுக்யா குணா தோஷனிரூபணியாம்‌ || 


வித்யாராஜ்யம்‌ துர்லபம்‌ ப்ராப்ய லோகே 
வித்யாதீஷம்‌ சம்யமீந்திரம்‌ ச சிஷ்யம்‌ | 
பாரிவ்ராஜ்ய ஸ்லாகனீபப்ரபாவோ 
வேதவியாசோ நாம ரேஜே யதிீந்திர: || 


ஸ்ரீரகூத்தமகுரு ஸ்தோத்திரம்‌ 


கம்பீராசயகும்பசம்ப்ருதவச: சந்தர்பகர்ப்போல்லசத்‌ 

டீகாபாவ விபோதனாய ஜகதாம்‌ யஸ்யாவதாரோஜனி | 
தத்தாத்ருக்ஷ துரந்தசந்தததப: சந்தான சந்தோஷித 

ஸ்ரீகாந்தம்‌ சுகுணம்‌ ரகூத்தமகுரும்‌ வந்தே பரம்‌ தேஷிகம்‌ ||1॥| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


சச்சாஸ்திராமல பாவபோதகிரணை: சம்வர்த்தயன்‌ மத்வசத்‌ 
சித்தாந்தாப்திம்‌ அனந்தசிஷ்யகுமுத வ்ராதம்‌ விகாசம்‌ நயன்‌ | 
உத்பூதோ ரகுவர்யதீர்த்த ஜலதேஸ்தாபத்ரயம்‌ த்ராசயன்‌ 

யஸ்தம்‌ நெளமி ரகூத்தமயாக்யசசினம்‌ ஸ்ரீவிஷ்ணுபாதாஸ்ரயம்‌ ||2॥| 


உத்யன்மார்த்தாண்ட சங்காஷம்‌ தண்டமாலா கமண்டலூன்‌ | 
தரன்கெளபீன சூத்ரஞ்ச சீதாராகவ மானசம்‌ ||3॥| 


ஸ்ரீனிவாசேன வந்த்யாங்க்ரி துலசிதாமபூஷணம்‌ | 
த்யாயேத்‌ ரகூத்தமகுரும்‌ சர்வசெளக்யப்ரதன்‌ ந்ருணாம்‌ ||4|| 


ரகூத்தமகுரும்‌ நெளமி ஷாந்த்யாதிகுணமண்டிதம்‌ | 
ரகூத்தமபதத்வந்த்வ கஞ்சப்ருங்காயிதாந்தரம்‌ ||5|| 


ரகூத்தமகுரும்‌ வந்தே ரகூத்தம பதார்ச்சகம்‌ | 
காம்பீர்யேணார்த்த பாஹுல்ய டீகாதாத்பர்ய போதகம்‌ ||| 


பாவபோதக்ருதம்‌ நெளமி பாவபாவித பாவுகம்‌ | 
பாவபாஜம்‌ பாவஜாதி பரிபாவ பராயணம்‌ ||7॥| 


சன்யாயவிவ்ருதேஷ்டீகா சேஷசம்பூர்த்தி காரிணம்‌ | 
டீகாம்‌ த்ருஷ்ட்வா பேடிகாணாம்‌ நிசயம்ச சகாரய: | 
ப்ரமேய மணிமாலானாம்‌ ஸ்தானபனாய மஹாமதி: ||8॥| 


யச்சிஷ்யசிஷ்ய சிஷ்யாத்யா: டிப்பண்யாசார்ய சஞ்ஞிதா: | 
கமலம்‌ பாவபோதார்யம்‌ பூயோபூயோ நமாம்யஹம்‌ ||9॥| 


சுகேன சாந்த்யாதிஷு வாங்மயேஷு வியாசேன தைர்யைர்‌ புதினோபமேயம்‌ | 
மனோஜஜித்யாம்‌ மனசாம்‌ ஹி பத்யா ரகூத்தமாக்யம்‌ ஸ்வகுரும்‌ நமாமி ||10॥| 


ராமராம தவபாத பங்கஜம்‌ சிந்தயாமி பவபந்த முக்தயே | 
வந்திதம்‌ சுர நரேந்த்ர மெளலிபிர்த்யாயதே மனசி யோகிபி: சதா |111| 


பினாகி நீரசஞ்சுஷ்ட தேஷே வாசமனோரகம்‌ | 
பினாகிபூஜ்ய ஸ்ரீமத்வ சாஸ்திரவார்த்தி நிஷாகரான்‌ ||12॥| 


பஞ்சகை: பாவபோதாக்யை: கிரந்தை: பஞ்சகசன்முகை: | 
கத்வவிக்ஞாபகை: ஸ்வானாமுபமேயம்‌ பினாகினா ||13|| 


காம்பீர்யே சர்வதுர்வாதி கிரிபக்ஷ விதாரணே | 
விஷயேஷு விராகித்வே சோபமேயம்‌ பினாகினா ||14|| 


தரணே பகவன்மூர்த்தே பரணே பக்தசந்ததே | 
வினாவினா சோபமேயம்‌ மேயம்‌ தத்வப்ரகாசனே ||151| 


குருத்வேகில லோகானாம்‌ ப்ரதானேபீஷ்ட சந்ததே | 
சிஷ்யேப்யஸ்‌ தத்வ விக்ஞானப்ரதானே பரமம்‌ குரும்‌ ||16|| 


சதாரராம பாதாம்பஜ்ம்‌ சதாரதி சுதாரகம்‌ | 
சதாரிபேதனே விஷ்ணும்‌ கதாரிசத்ருஷம்‌ சதா ||17॥| 


ரகுனாதாங்க்ரி சத்பக்தெள ரகுனாதானுஜாயிதம்‌ | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ரகுனாதார்ய பாண்டுத்ய ரகுவர்ய கரோதிதம்‌ ||18|| 


வேதேசார்ச்சித பாதாப்ஜம்‌ வேதேஷாங்க்ரப்ஜ பூஜகம்‌ | 
ரகூத்தமகுரும்‌ வந்தே ரகூத்தம பதார்ச்சகம்‌ ||19|| 


ரகூத்தமகுரு ஸ்தோத்திரஸ்யாஷ்டகம்‌ ய: படேன்னர: | 
ரகூத்தம பிரசாதாச்ச ச சர்வாபீஷ்ட பாக்பவேத்‌ ||201| 


யத்வ்ருந்தாவன பூர்வத: பலவதி தாத்ரி ஜகத்பாவனி 

யாம்யாயாம்‌ து பினாகினி சலதலோ மூர்த்தித்ரயாதிஷ்டித: | 
வாருண்யாம்‌ திஷி வாமத: ப்ரதிக் ருதெள சாயா க்ருதா திந்த்ரிணி 
தத்வ்ருந்தாவன மத்யகோ குருவரோ பூயாத்‌ சன: ஸ்ரேயசே ||211| 


ப்ரணமத்‌ காமதேனும்ச பஜத்‌ சுரதரூபமம்‌ | 
ஸ்ரீபாவபோத க்ருத்பாத சிந்தாமணிம்‌ உபாஸ்மஹே ||221| 


ரகூத்தமமுனீந்த்ரா யே சர்வே சாஸ்திரவிஷாரதா: | 
வித்யாகுரூன்‌ குலகுரூன்‌ நெளமி தான்‌ மே ஜகக்குரூன்‌ ||23|| 


ஸ்ரீபாவபோத குருராட்‌ சுப்ரபாதம்‌ 


ஸ்ரீகுர்வனுக்ரஹபலேன சுமங்கலீ த்வம்‌ 
ஸ்வர்ஷம்‌ வின்யைவ புவ யத்‌ தவ பூதஜன்ம | 
லேபே த்வதீயஜனனி வரஹீமபாத்ரே 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ |11| 


தேவாபிஷேசித பய:பரிவர்த்திதாங்க 
சத்தேஹயுக்தயதிராட்‌ விபுதைகவந்த்ய | 
காலோசிதோருசமவாப்த சுவிப்ரசர்ய 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||2॥| 


ப்ரப்யோத்தராதி மடபீடவரம்‌ விஷுத்தம்‌ 
கர்பாஷ்டமே ஹி ரகுவர்ய கராரவிந்தாத்‌ | 
ஸ்ரீமத்ரகூத்தம சுதீர்த்த இதி ப்ரசித்த 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||3॥| 


கிஞ்சித்‌ ஸ்வசாஸ்திரமஸ்ருணோத்ரகுவர்ய தீர்த்தாத்‌ 
ஆத்யேதி பூர்வவரணாச்யுணு சாஸ்த்ரசாரம்‌ | 
ஸ்வாத்மப்ரயாணசமயே குருணோபதிஷ்ட: 
ஸ்ரீமத்ரகூத்தமகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||4|| 


விப்ராவமானபரிதக்த மஹாந்தரங்க 

பீடாவமான பரிஹாரசுசிந்திதாத்மன்‌ | 
தஸ்மாத்குரோஸ்சரணமேவ ஷரண்யமாப 
ஸ்ரீமத்ரகூத்தமகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ |151| 
ஸ்வப்னேபி யம்‌ குருவரோ ந பயம்‌ ஹி தே ஸ்யாத்‌ 
ஸ்ரீமத்ஸதாப்ரவசனம்‌ குரு சிஷ்யவ்ருந்தே | 
ஆக்ஞப்த ஏவ நிரதஸ்ச சுதாப்ரபாடே 
ஸ்ரீமத்ரகூத்தமகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ।61| 


ஞாத்வாஃப்ய நாகதயதீஷ்வர மாஸ்‌ விப்ர: 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


கிம்‌ நாகதோ யதிவரோ வததேதி ப்ருஷ்டா: | 
சிஷ்யான்‌ சுதாம்‌ ப்ரவததீதி ச தை: சுகீத 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||7॥| 


சன்யாசிவர்யகதிதம்‌ சரலம்‌ சுபோதம்‌ 
ஸ்ருத்வா சுதாப்ரவசனே பஹுலந்தணீபம்‌ | 
வாதம்‌ பதானததராமர சேவ்யபாத 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||8॥| 


ஆத்யேதி கெளரமஹோ யதனுக்ரஹேண 
ராஜோத்தரோ வரததூரிவர: சமாப | 
புத்யுத்தராதி மட தீர்த்த சுகந்தபூர்வம்‌ 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||9॥| 


யச்சிஷ்யசிஷ்யனிவஹோ வரமத்வசாஸ்திர 
சத்பாவனிர்வசன சத்மலயா நு பூர்ண: | 
ஸ்ரீபாவபோத க்ருதி பஞ்சகரத்னகர்த: 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||101|| 


மாத்ராள்சனம்‌ ரகுபதேர்ம ம தர்ஷமேதி 
ப்ருஷ்டோ குரு: கருணயா வரணீபகாலே | 
யோதர்ஷயன்மஹிஷ வாஹன கோரரூபம்‌ 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ |11| 


மாதுர்பபாபஹரணாய யமஸ்வகீயம்‌ 
சாந்தம்‌ ஸ்வரூபமபி தர்ஷய தர்மரூபம்‌ | 
இத்யாதிசன்மஹிம தர்ஷித தேவரூப 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||12|| 


பக்தபிரசன்ன குருராட்வர ராகவேந்த்ரோ 
பக்தம்‌ பஜஸ்வ குருராஜ ரகூத்தமாக்யம்‌ | 
அஹேதி பக்த ஜனகீதசுதிவ்யகீர்த்தி 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||13॥| 


சிந்தாமணி: சகல சிந்திதகார்யசித்தை 
சத்காமதேனுரவனெள பஜதாம்‌ ஜனானாம்‌ | 
சத்கல்பவ்ருக்ஷ இதி பக்தஜனை: சுகீத 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||14॥| 


லோகே பவத்யதிதராம்‌ குருவிஷ்ணுதுஷ்ட்யை 
ஸ்ரீஸ்ீரகுப்ரமதி தீர்த்த வினிர்மிதம்‌ ஹி | 
ஸ்ரீமத்ரகூத்தம குரோர்‌ வரசுப்ரபாதம்‌ 
ஸ்ரீபாவபோதகுருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||151| 


இதி ஸ்ரீரகுப்ரமதி தீர்த்த விரசித 
ஸ்ரீபாவபோத குருராட்‌ சுப்ரபாதம்‌ || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம குருராட்‌ மங்களபத்யாஷ்டகம்‌ 


த்வங்கதுங்க தரங்கிணீதடமலங்‌ குர்வம்ஸ்ச வ்ருந்தாவனம்‌ 

பக்தானா மபிவாம்பிதார்பண விதாவுத்யத்பயோ த்வேஷிக: | 
லட்சுமிலோல த்ருகந்த ப்ராபகமஹா சச்சாஸ்திரதீக்ஷாகுரு: 
யச்சேன்யோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ |1| 


சாந்த்ரானந்த ம்ஹார்ணவோஃகில ஜகத்ஸ்ருஷ்டா ச போஷ்டா புன: 
மோக்ஷாதேஸ்ச விதாய்ய சேஷசுவிசேஷோல்லாஸித: ஸ்ரீஹரி: | 
வாசாம்‌ யஸ்ய குரோரபூன்னு விஷய: சட்டிப்பணீக்ருத்குரு: 
யச்சேன்னோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ ||2॥| 


யோனாகாரி சமஸ்தவேதசிரஸா பாவஸ்ய போதோதய: 

ஸ்ரீமத்பாவனி சாஸ்திரவர்ணனமிஷாத்‌ வைராக்ய வீரேண ஹி | 
பிப்ராணேன ச தீதிதம்‌ முரரிபோர்‌ நானாப்ரகாரேண வை 

யச்சேன்னோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ |31| 


வியாக்யாதாமி ஜயீந்திரவாசி நிரதாம்‌ பாஷ்யே ச லோகோத்தரே 
நி:சேஷஸ்ச விசேஷணோக்திகரிமா லோகே சுவிக்யாபித: | 

தத்‌ ஸ்ரீமத்குருசேவனாத்தி விதுஷாம்‌ வாணி சுபூதா பவேத்‌ 
யச்சேன்னோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ |14| 


தீரஸ்ரீரகுவர்ய தீர்த்தகரஜோ விக்ஞானபாக்ய ப்ரத: 

அத்யாசார்யமனேக சாஸ்திர நிபுணம்‌ த்வத்க்வா குரோரீரணாத்‌ | 
சாஸ்த்ரே வாதகனாஸனே சுமனஸாம்‌ க்ஷேமாய சம்பாவிதே 
யச்சேன்னோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸேோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ |151| 


யத்வ்ருந்தாவன சம்விலோகன வஷாஸ்சமேத புல்லம்‌ மன: 
மூகத்வாத்யகுணா பவந்தி சுகுணா யத்ஸேமனாதீஷிது: | 
தத்ரக்தாம்பரவேஷ்டிதோ நிஜஜனே ரக்தோ விரக்தோ குரு: 
யச்சேன்னோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ |16| 


யத்வ்ருந்தாவன சம்ஸ்திதாஃதிவிமலா ம்ருத்ஸ்னா த்ருதா சந்ததம்‌ 
பூதப்ரேத பிஷாச ரோகதலனே வஜ்ராயிதாஃரோக்யதா | 

ஸ்யைஷா ப்ராந்தினிவாரிணீ ஹரிக்ருபா சந்தர்ஷனீ யோகத: 
யச்சேன்னோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ ||71| 


ஸத்சித்தாந்த நிஷேவணம்‌ குருக்ருபாபாத்ரத்வ சம்பாதனம்‌ 
கத்வாரேண தமேவிது: சுகருணாபாங்கஸ்ய லக்ஷ்ம்யந்த்யத: | 
இத்யாதேருபதேஷனேன சுஜனானுத்தாரயன்‌ ராஜித: 

யச்சேன்னோ குருராட்‌ ரகூத்தம யதி: ஸோஃவ்யாஹதம்‌ மங்கலம்‌ |8| 


பூஜ்யஸ்ரீயதிராட்‌ ரகூத்தம குரோர்‌ நாதஸ்ய சம்ப்ரேரணாத்‌ 
தீஹுத்யை சமதானிஷம்‌ நம முதா நாராயணோஹம்‌ சுத்‌: | 
கல்யாணாஷ்டக மேததீஷ்டபலதம்‌ சாம்த்யேஃவசானே படன்‌ 
விந்தேதத்ர சுகம்‌ குரோஸ்ச கருணாமந்தே ச முக்திம்‌ த்ருவம்‌ ||9॥| 


இதி ஸ்ரீவெங்கோபாசார்ய சூனு நாராயணாசார்ய க்ருதம்‌ 
ஸ்ரீரகூத்தம குரு மங்கலபத்யாஷ்டகம்‌ || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தமதீர்த்த வ்ருந்தாவன மஹிமா 


ஸ்ரீமத்வியாச சுதீர்த்தபூஜ்ய சரண ஸ்ரீபாதராட்‌ சம்ஸ்துத 
ஸ்ரீமத்ஸ்ரீரகுநாத தீர்த்தய மிஸத்தஸ்தோதயாத்‌ சத்குரோ: | 
தீரஸ்ரீரகுவர்ய தீர்த்த முனித: சம்ப்ராப்ததுர்யாஸ்ரம 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |/1| 


ஸ்ரீமத்ராம பதாப்‌ஜபக்தி பரித ஸ்ரீவியாசசேவாரத: 

சன்மான்யோரு சமீரவம்ஷ விலசத்‌ சத்கீர்த்திவிஸ்பாரக: | 
ப்ரீத்யர்த்தம்‌ புருஷோத்தமஸ்ய சததம்‌ சாஸ்திரார்த்த சர்ச்சாசண: 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||2॥| 


வாசம்வாசமனந்த புத்திசுக்ருதம்‌ சாஸ்திரம்‌ சதா ஷுத்திமான்‌ 
ஜாபஞ்ஜாபதோக மந்த்ரனிவஹம்‌ சம்ப்ராப்த சித்யஷ்டக: | 
த்யாயந்த்யாய மமேயமூர்த்தி மமலாம்‌ ஜாதாபரோக்ஷ: சுத்‌: 
யோகீஷவீரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |31| 


யத்வ்ருந்தாவனசேவயா சுவிபுலா வித்யானவத்யா பவேத்‌ 

யன்யாமக்ரறஹணேன பாபனிசயோ தஹ்யேத நிஸ்சப்ரசம்‌ | 
யன்யாமஸ்மரணேன கேதனிவஹாத்‌ சம்க்ருஷ்டதே சஜ்ஜன: 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |14| 


தாரேஷாச்சபினாகினீ சுதடினி தீரே பினாகீஸ்துதே 

த்வாரே மோக்ஷனிகேதனஸ்ய வசுதாசாரே சுகாசாரக்ருத்‌ | 
யோகீட்யோ மஹிமா ஹி யஸ்ய பரம: பாரே கிராம்‌ மாத்ருஷாம்‌ 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |॥|51| 


பால்யேத்யாபக தோஃவமானசுமஹா ஷல்யானுவித்தாந்தர: 
கல்யே ஸ்வப்னகுரூதிதேன ஹி சுதா துல்யேன சூர்யக்ரணீ: | 
குல்யேன த்விஜமண்டலேன மஹித: ஸ்வல்பேதரேஷாம்‌ சுதா 
குல்யானந்தகரோ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |16| 


சூர்யாஷ்வஸ்சர்ய கரோபலப்தவிபவ: சூர்யாதுலோருப்ரப: 

பூர்யாசார சுசேவகேஷ்ட பலதஸ்துர்ய ஸ்ரீதானுக்ரஹ: | 
ஸ்வர்யாதாச்சய சாஸ்திரபோதி மஹிமைஸ்சர்யாலயோ ஹோலய: 
வர்யாசார்யகுரு ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||7॥| 


வைராக்யதிகுணாகரோஃவனகரோ தானே சதோத்யத்கரோ 
பாஸ்வத்பக்தி சிதுத்கரோ ஜயகர: ஸ்ரீஷாங்க்ரீ சத்கிங்கர: | 
தோஷாம்கூரமரு: ஸ்ரீதாமரதருர்துர்வாதி வ்ருக்ஷஸ்தரு: 
மத்யாதீதகுரூ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||8|| 


சர்வக்ஞப்ரிய சஜ்ஜயார்ய விவ்ருதே: பாவாவபோதாம்ருதே 
பாவாட்யா: சுக்ருதீர்விதாய விஷயாபாவாய சுக்ஞானினாம்‌ | 
சேவானம்ருஜனேஷ்ட தானமஹஸா தேவாவனிக்ஷ்மாருஹோ 
வ்ரீடாபாதயிதா ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||9|| 


ராமாராமயமீந்திர வந்த்யசரண: சாமாதிமானோரும: 
ஆம்னாயாதிசுகீயமீய மஹிமா ஸ்ரீமூலராமார்ச்சயக: | 

சீமா சத்கருணாரசஸ்ய சரமா ஸோமாய மானோ முனி 
ஸ்தோமானாம்‌ வ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||10॥| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வேதவ்யாசோருயோகி யதுபதிசுகுருர்வந்த்ய வேதேஷபிக்ஷு: 
வித்யாவத்யர்ய துர்யப்ரதிதவிவரண கிரந்த நிர்மாணவித்த: | 
வித்யாதீஷோஃபி தத்வத்புத ஜனமணயோ யஸ்ய சிஷ்யா: ப்ரதிஷ்ட்யா: 
சோயம்‌ ஸ்ரீயோகிராஜோ ரகுவரதனயோ மங்கலான்யாதனோது ||11॥| 


காசிகாஞ்சீ சுமாயாஹிமகிரி மதுராத்வாரகா வேங்கடாத்ரி 
ஸ்ரீரங்கக்ஷேத்ர பூர்வ ஸ்ரீபுவனவிலசத்‌ புண்யவ்ருந்தாவனஸ்த: | 
குல்மாதிவ்யாதிஹர்த்தா க்ரஹஜனிதமஹா பீதிவித்வாம்ச கர்த்தா 
பூதப்ரேதாதி பீதி ரகுவரதனயோ மங்கலான்யாதனோது ||12॥| 


ஸ்ரீரகூத்தம குருராஜ மங்களஸ்துதி: 


ஸ்ரீமத்வியாச சுதீர்த்தபூஜ்ய சரண ஸ்ரீபாதராட்‌ சம்ஸ்துத 
ஸ்ரீமத்ஸ்ரீரகுநாத தீர்த்தய மிஸத்தஸ்தோதயாத்‌ சத்குரோ: | 
தீரஸ்ரீரகுவர்ய தீர்த்த முனித: சம்ப்ராப்ததுர்யாஸ்ரம 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |1| 


பொருள்‌: ஸ்ரீவியாசராஜரால்‌ பூஜிக்கப்பட்ட, ஸ்ரீரீபாதராஜரால்‌ ஸ்துதிக்கப்பட்ட, காந்திவந்தரான 
ஸ்ரீரகுநாத தீர்த்தரின்‌ கரகமல சஞ்சாதரான ஸ்ரீரகுவர்ய தீர்த்தரால்‌ சன்யாச ஆசிரமம்‌ பெற்ற 
யோகி ஸ்ரேஷ்டருக்கும்‌ ராஜரான ஸ்ரீரகூத்தம குருகள்‌ நமக்கு எப்போதும்‌ மங்களத்தையே 
கொடுக்கட்டும்‌. 


ஸ்ரீமத்ராம பதாப்‌ஜபக்தி பரித ஸ்ரீவியாசசேவாரத: 

சன்மான்யோரு சமீரவம்ஷ விலசத்‌ சத்கீர்த்திவிஸ்பாரக: | 
ப்ரீத்யர்த்தம்‌ புருஷோத்தமஸ்ய சததம்‌ சாஸ்திரார்த்த சர்ச்சாசண: 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||2॥|| 


பொருள்‌: ஸ்ரீமூலராமரின்‌ பாதகமலங்களில்‌ பக்தியுடன்‌ ஸ்ரீவேதவியாசரின்‌ சேவையில்‌ மூழ்கிய, 
அனைவராலும்‌ மதிக்கப்படும்‌, ஸ்ரீமதாசார்யரின்‌ மூலசம்ஸ்தானத்தில்‌ வீற்றிருந்து, சத்கீர்த்தியைப்‌ 
பெற்ற, ஸ்ரஹரியையும்‌ மகிழ்ச்சிப்படுத்திய, எப்போதும்‌ சாஸ்திரார்த்த சர்ச்சையில்‌ ஈடுபட்ட யோகி 
ஸ்ரேஷ்டருக்கும்‌ ராஜரான ஸ்ரீரகூத்தம குருகள்‌ நமக்கு எப்போதும்‌ மங்களத்தையே 
கொடுக்கட்டும்‌. 


வாசம்வாசமனந்த புத்திசுக்ருதம்‌ சாஸ்திரம்‌ சதா ஷுத்திமான்‌ 
ஜாபஞ்ஜாபதோக மந்த்ரனிவஹம்‌ சம்ப்ராப்த சித்யஷ்டக: | 
த்யாயந்த்யாய மமேயமூர்த்தி மமலாம்‌ ஜாதாபரோக்ஷ: சுத்‌: 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |31| 


பொருள்‌: எல்லையில்லா புத்தியைக்‌ கொண்ட ஸ்ரீமதாசார்யர்‌ எழுதிய சாஸ்திரங்களை எப்போதும்‌ 
அத்யயனம்‌ செய்துகொண்டு இவர்‌ எப்போதும்‌ சுத்தமாக இருக்கிறார்‌. வீணாகாத புத்தியைத்‌ 
தரும்‌ மந்திரங்களை எப்போதும்‌ ஜெபித்துக்‌ கொண்டு அஷ்ட சித்திகளைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 
பரமாத்மனின்‌ அற்புத மூர்த்தியை எப்போதும்‌ தியானம்‌ செய்தவாறு அபரோக்ஷ ஞானத்தைப்‌ 
பெற்றிருக்கிறார்‌. இத்தகைய ஞானியான யோகி ஸ்ரேஷ்டருக்கும்‌ ராஜரான ஸ்ரீரகூத்தம குருகள்‌ 
நமக்கு எப்போதும்‌ மங்களத்தையே கொடுக்கட்டும்‌. 


யத்வ்ருந்தாவனசேவயா சுவிபுலா வித்யானவத்யா பவேத்‌ 

யன்யாமக்ரறஹணேன பாபனிசயோ தஹ்யேத நிஸ்சப்ரசம்‌ | 
யன்யாமஸ்மரணேன கேதனிவஹாத்‌ சம்க்ருஷ்டதே சஜ்ஜன: 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |14| 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பொருள்‌: எந்த ஸ்ரீரகூத்தமரின்‌ பிருந்தாவனத்தை வணங்குவதால்‌, தோஷங்களற்ற எல்லையற்ற 
அறிவுகல்வி கிடைக்குமோ, யாரின்‌ நாமஸ்மரணையினால்‌ பாவங்கள்‌ போகுமோ, யாரின்‌ 
ஸ்மரணையினால்‌ சஜ்ஜனர்கள்‌ சுகத்தை அடைகின்றரோ, அத்தகைய ஞானியான யோகி 
ஸ்ரேஷ்டருக்கும்‌ ராஜரான ஸீரகூத்தம குருகள்‌ நமக்கு எப்போதும்‌ மங்களத்தையே 
கொடுக்கட்டும்‌. 


தாரேஷாச்சபினாகினீ சுதடினி தீரே பினாகீஸ்துதே 

த்வாரே மோக்ஷனிகேதனஸ்ய வசுதாசாரே சுகாசாரக்ருத்‌ | 
யோகீட்யோ மஹிமா ஹி யஸ்ய பரம: பாரே கிராம்‌ மாத்ருஷாம்‌ 
யோகீஷவ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |॥|5|| 


பொருள்‌: சந்திர கிரணங்களைப்‌ போல நிர்மலமான பினாகினி நதிதீரத்தில்‌, ருத்ரதேவரால்‌ 
வணங்கப்பட்ட, முக்தியைக்‌ கொடுக்கும்‌ ஸ்வாமியான த்ரிவிக்ரமனின்‌ நகரத்தில்‌, அதிபவித்ரமான 
சுகத்தைக்‌ கொடுக்கக்கூடிய திருக்கோயிலூரில்‌ வசிக்கிறார்‌. யோகிகளாலும்‌ வணங்கப்படுகிறார்‌. 
இவரின்‌ சிறப்பான மகிமையை என்னைப்‌ போன்ற சாதாரணர்களால்‌ வர்ணிப்பது சாத்தியமா? 
(இல்லை). அத்தகைய ஞானியான யோகி ஸ்ரேஷ்டருக்கும்‌ ராஜரான ஸ்ரீரகூத்தம குருகள்‌ நமக்கு 
எப்போதும்‌ மங்களத்தையே கொடுக்கட்டும்‌. 


பால்யேத்யாபக தோஃவமானசுமஹா ஷல்யானுவித்தாந்தர: 
கல்யே ஸ்வப்னகுரூதிதேன ஹி சுதா துல்யேன சூர்யக்ரணீ: | 
குல்யேன த்விஜமண்டலேன மஹித: ஸ்வல்பேதரேஷாம்‌ சுதா 
குல்யானந்தகரோ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ |16| 


பொருள்‌: ஆசிரியரான வரதராஜாசார்யரின்‌ நடவடிக்கைகளை உங்களுக்கு அவமானத்தைக்‌ 
கொடுத்தன. அந்த அவமானம்‌ என்னும்‌ ஆயுதத்தினால்‌ உங்கள்‌ மனது காயப்பட்டது. மறுநாள்‌ 
காலை, குருகள்‌ கூறிய அம்ருதவாணியினால்‌ தாங்கள்‌ பண்டிதர்களில்‌ தலைசிறந்தவர்‌ ஆனீர்கள்‌. 
மறுநாளிலிருந்து பிராமண சமூகத்தினரால்‌ புகழப்பட்ட நீங்கள்‌, மிகப்பெரிய பண்டிதர்களுக்கே 
ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடத்தைக்‌ கூறி மகிழ்ச்சியைக்‌ கொடுத்தீர்கள்‌. இத்தகைய ரகூத்தம குருகளே 
எப்போதும்‌ மங்களத்தைக்‌ கொடுக்கட்டும்‌. 


சூர்யாஷ்வஸ்சர்ய கரோபலப்தவிபவ: சூர்யாதுலோருப்ரப: 

பூர்யாசார சுசேவகேஷ்ட பலதஸ்துர்ய ஸ்ரீதானுக்ரஹ: | 
ஸ்வர்யாதாச்சய சாஸ்திரபோதி மஹிமைஸ்சர்யாலயோ ஹோலய: 
வர்யாசார்யகுரு ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||7॥| 


பொருள்‌: பெரிய பண்டிதர்களுக்கும்‌ வியப்பைக்‌ கொடுக்கும்‌ பாண்டித்யத்தைப்‌ பெற்று கவிஞரைப்‌ 
போல தேஜஸ்வியாகி, ஸ்ரீமதாசார்யரின்‌ அன்பிற்கு பாத்திரான, சிறந்த பலன்களைக்‌ 
கொடுக்கக்கூடிய, அனைவருக்கும்‌ அருளக்கூடிய, ஸ்வர்க்கத்தில்‌ இருப்பவர்களுக்கும்‌ 
வலிமையைக்‌ கொடுக்கும்‌ தவவலிமையைப்‌ பெற்றவரான, சிறந்த பண்டிதர்களுக்கும்‌ குருகளான 
ஸ்ரீரகூத்தம குருகள்‌ எப்போதும்‌ மங்களத்தையே கொடுக்கட்டும்‌. 


வைராக்யதிகுணாகரோஃவனகரோ தானே சதோத்யத்கரோ 
பாஸ்வத்பக்தி சிதுத்கரோ ஜயகர: ஸ்ரீஷாங்க்ரீ சத்கிங்கர: | 
தோஷாம்கூரமரு: ஸ்ரீதாமரதருர்துர்வாதி வ்ருக்ஷஸ்தரு: 
மத்யாதீதகுரூ ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||8|| 


பொருள்‌: வைராக்யாதி குணங்களை இவர்‌ கொண்டிருக்கிறார்‌. பக்தர்களைக்‌ காப்பாற்றுபவராக 
இருக்கிறார்‌. தானம்‌ கொடுப்பதற்கு எப்போதும்‌ தயாராக இருக்கிறார்‌. பக்தியுடன்‌ கூடிய மனதைக்‌ 
கொண்டு மக்களுக்குப்‌ பிடித்தவராக இருக்கிறார்‌. பரமாத்மனின்‌ பாதகமலங்களை எப்போதும்‌ 
வணங்கக்‌ கூடியவராக இருக்கிறார்‌. தோஷங்கள்‌ அற்றவராக இருக்கிறார்‌. துர்வாதிகளை 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


அழிப்பவராக இருக்கிறார்‌. புத்திக்கு அப்பாற்பட்ட மகிமைகளைக்‌ கொண்டிருக்கிறார்‌. இத்தகைய 
ரகூத்தம குருகள்‌ நமக்கு மங்களத்தையே அருளட்டும்‌. 


சர்வக்ஞப்ரிய சஜ்ஜயார்ய விவ்ருதே: பாவாவபோதாம்ருதே 
பாவாட்யா: சுக்ருதீர்விதாய விஷயாபாவாய சுக்ஞானினாம்‌ | 
சேவானம்ருஜனேஷ்ட தானமஹஸா தேவாவனிக்ஷ்மாருஹோ 
வ்ரீடாபாதயிதா ரகூத்தமகுரு: குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||9|| 


பொருள்‌: சர்வக்ஞரான ஸ்ரீமதாசார்யருக்கு ப்ரியமான ஸ்ரீமத்‌ டீகாராயரின்‌ கிரந்தங்களுக்கு 
உரையை எழுதுவதாக “பாவபோத' டிப்பணிகளை எழுதி ஞானிகளின்‌ சந்தேகங்களை 
விலக்கியிருக்கிறார்‌. தம்மை பக்தியுடன்‌ வணங்குபவர்களுக்கு நற்பலன்களைக்‌ கொடுப்பதில்‌ 
கல்பவ்ருக்ஷமாக இருக்கிறார்‌. இத்தகைய ஸ்ரீரகூத்தம குருகள்‌ நமக்கு மங்களத்தையே 
கொடுக்கட்டும்‌. 


ராமாராமயமீந்திர வந்த்யசரண: சாமாதிமானோரும: 
ஆம்னாயாதிசுகீயமீய மஹிமா ஸ்ரீமூலராமார்ச்சயக: | 

சீமா சத்கருணாரசஸ்ய சரமா ஸோமாய மானோ முனி 
ஸ்தோமானாம்‌ வ்ரதிராட்‌ ரகூத்தமகுரு குர்யாத்‌ சதா மங்கலம்‌ ||10॥| 


பொருள்‌: ஸ்ரீராமசந்திரனின்‌ பரம பக்தரான, பற்பல முனிஸ்ரேஷ்டர்களால்‌ வணங்கப்படும்‌, பல 
நற்குணங்களைக்‌ கொண்ட, வேதாதி அனைத்து சாஸ்திரங்களால்‌ மட்டுமே அறியப்படும்‌ 
ஸ்ரீராமசந்திரனை வணங்கும்‌, அவரின்‌ சரணசேவையை செய்யும்‌, முனிவர்களின்‌ சமூகத்தின்‌ 
சந்திரனைப்‌ போல அமைதியைக்‌ கொடுப்பவரான, யதிராஜரான ஸ்ரீரகூத்தம குருகள்‌ எப்போதும்‌ 
எங்களுக்கு மங்களத்தையே கொடுக்கட்டும்‌. 


வேதவ்யாசோருயோகி யதுபதிசுகுருர்வந்த்ய வேதேஷபிக்ஷு: 
வித்யாவத்யர்ய துர்யப்ரதிதவிவரண கிரந்த நிர்மாணவித்த: | 
வித்யாத்ஷோஃபி தத்வத்புத ஜனமணயோ யஸ்ய சிஷ்யா: ப்ரதிஷ்ட்யா: 
சோயம்‌ ஸ்ரீயோகிராஜோ ரகுவரதனயோ மங்கலான்யாதனோது ||14॥| 


பொருள்‌: யோகியான ஸ்ரீவேதவியாச தீர்த்தர்‌, சிறந்த குருவான ஸ்ரீயாதவார்யர்‌, ஜகத்குருகளான 
ஸ்ரீவேதேஷ தீர்த்தர்‌, மிகப்பெரிய பண்டிதர்களால்‌ வணங்கப்படும்‌, பண்டித மண்டலிகளில்‌ 
புகழ்பெற்ற, வாக்யார்த்த சந்திரிகா ரூபமான, கிரந்த செல்வங்களைக்‌ கொண்ட வித்யாதீசரும்‌, 
மற்றும்‌ பல பண்டிதர்களும்‌ யாரின்‌ சிஷ்யர்‌, மற்றும்‌ ப்ரசிஷ்யராக இருக்கின்றரோ, அத்தகைய 
யோகிராஜரான ரகுவர்யரின்‌ சிஷ்யரான ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ நமக்கு மங்களத்தையே 
கொடுக்கட்டும்‌. 


காசிகாஞ்சீ சுமாயாஹிமகிரி மதுராத்வாரகா வேங்கடாத்ரி 
ஸ்ரீரங்கக்ஷேத்ர பூர்வ ஸ்ரீபுவனவிலசத்‌ புண்யவ்ருந்தாவனஸ்த: | 
குல்மாதிவ்யாதிஹர்த்தா க்ரஹஜனிதமஹா பீதிவித்வாம்ச கர்த்தா 
பூதப்ரேதாதி பீதி ரகுவரதனயோ மங்கலான்யாதனோது ||12॥| 


பொருள்‌: காசி, காஞ்சி, மாயா, ஹிமாலய, மதுரா, த்வாரகா, திருப்பதி, ஸ்ரீரங்கம்‌ முதலான 
க்ஷேத்திரங்களின்‌ மகிமைகளுக்கு சமமான புண்ணியத்தைக்‌ கொடுக்கும்‌ பிருந்தாவனத்தில்‌ 
இருக்கும்‌, புற்றுநோய்‌ போன்ற கொடிய நோய்களைப்‌ போக்கவல்ல, அனைத்துவித 
துன்பங்களையும்‌ போக்கவல்ல ஸ்ரீரகூத்தமர்‌, நமக்கு மங்களத்தையே கொடுக்கட்டும்‌. 


|| இதி ரகூத்தம குருராஜ மங்கல ஸ்துதி சமாப்தா || 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம குரு ஸ்தோத்திரம்‌ 


கம்பீராசயகும்பசம்ப்ருதவச: சந்தர்பகர்ப்போல்லசத்‌ 

டீகாபாவ விபோதனாய ஜகதாம்‌ யஸ்யாவதாரோஜனி | 
தத்தாத்ருக்ஷ துரந்தசந்தததப: சந்தான சந்தோஷித 

ஸ்ரீகாந்தம்‌ சுகுணம்‌ ரகூத்தமகுரும்‌ வந்தே பரம்‌ தேஷிகம்‌ ||1॥| 


பொருள்‌: ஸ்ரீமத்‌ டீகாக்ருத்பாதரின்‌ சொற்களில்‌ மிகவும்‌ ஆழமான அர்த்தங்கள்‌ உள்ளன. அவரது 
கிரந்தங்களில்‌ இவை எல்லா இடங்களிலும்‌ நிறைந்துள்ளன. பல சந்தர்ப்பங்களில்‌ பலவிதமான 
அர்த்தங்களைக்‌ கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவை. இத்தகைய பொருள்‌ நிறைந்த 
கிரந்தங்களை நமக்குப்‌ புரியுமாறு செய்வதற்கு யாருடைய அவதாரம்‌ ஆகியிருக்கின்றதோ, 
யாராலும்‌ செய்யமுடியாத தவத்தினை யார்‌ செய்து லட்சுமிபதியை மகிழ்விக்கிறாரோ, சிறந்த 
மங்களகரமான குணங்களால்‌ யார்‌ நிறைந்திருக்கிறாரோ, யார்‌ மகாஞானியோ அத்தகைய 
ரகூத்தம குருகளை வணங்குகிறேன்‌. 


சச்சாஸ்திராமல பாவபோதகிரணை: சம்வர்த்தயன்‌ மத்வசத்‌ 
சித்தாந்தாப்திம்‌ அனந்தசிஷ்யகுமுத வ்ராதம்‌ விகாசம்‌ நயன்‌ | 
உத்பூதோ ரகுவர்யதீர்த்த ஜலதேஸ்தாபத்ரயம்‌ த்ராசயன்‌ 

யஸ்தம்‌ நெளமி ரகூத்தமயாக்யசசினம்‌ ஸ்ரீவிஷ்ணுபாதாஸ்ரயம்‌ ||2॥| 


பொருள்‌: யார்‌ சச்சாஸ்திரங்கள்‌ என்னும்‌ பவித்ரமான தமது பாவபோத கிரந்தங்கள்‌ என்னும்‌ 
கிரணங்களால்‌ ஸ்ரீமத்வாசார்யரின்‌ சத்‌-சித்தாந்தம்‌ என்னும்‌ கடலை நமக்கு புரியவைக்கிறாரோ, 
அதிகமான சிஷ்ய சமூகத்தினரால்‌ பினாகினி தாமரையை மலரச்‌ செய்கிறாரோ, யார்‌ ரகுவர்ய 
தீர்த்தர்‌ என்னும்‌ பாற்கடலலிலிருந்து பிறந்தவரோ, யார்‌ மனிதர்களின்‌ மூன்று வித 
பிரச்னைகளான ஆத்யாத்மிக, ஆதிதெய்விக, ஆதிபெளதிக ஆகியவற்றை களைகின்றாரோ, யார்‌ 
பரமாத்மனின்‌ பாதகமலங்கள்‌ என்னும்‌ ஆகாயத்தை வணங்குகின்றாரோ, அத்தகைய ரகூத்தமர்‌ 
என்னும்‌ சந்திரனை நான்‌ பக்தியுடன்‌ வணங்குகிறேன்‌. 


உத்யன்மார்த்தாண்ட சங்காஷம்‌ தண்டமாலா கமண்டலூன்‌ | 
குரன்கெளபீன சூத்ரஞ்ச சீதாராகவ மானசம்‌ ||3॥| 
ஸ்ரீனிவாசேன வந்த்யாங்க்ரி துலசிதாமபூஷணம்‌ | 
த்யாயேத்‌ ரகூத்தமகுரும்‌ சர்வசெளக்யப்ரதன்‌ ந்ருணாம்‌ ||4|| 


பொருள்‌: உதயதகூரியனைப்‌ போல கைகளில்‌ தண்டம்‌, ஜபமாலை மற்றும்‌ கமண்டலத்தை ஏந்திய, 
கெளபீனம்‌ அணிந்த, சீதாராமசந்திரனிடமே மனதைப்‌ பறிகொடுத்த ஸ்ரீவியாசதீர்த்தர்‌ 
முதலானவர்களால்‌ வணங்கப்பட்ட பாத-கமலங்களைக்‌ கொண்ட, துளசிமாலையால்‌ 
அலங்கரிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அனைத்துவித சுகங்களையும்‌ கொடுக்கும்‌ ஸ்ரீரகூத்தம 
குருசார்வபெளமருக்கு என்‌ வணக்கங்கள்‌. 


ரகூத்தமகுரும்‌ நெளமி ஷாந்த்யாதிகுணமண்டிதம்‌ | 
ரகூத்தமபதத்வந்த்வ கஞ்சப்ருங்காயிதாந்தரம்‌ ||5॥| 
அமைதி முதலான நற்குணங்களால்‌ அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீரகுகுலோத்தமனான பரமாத்மனின்‌ 


பாத-கமலங்களை தேனியைப்‌ போல சுற்றி வரும்‌ ஸ்ரீரகூத்தம குருகளை வணங்குகிறேன்‌. 


ரகூத்தமகுரும்‌ வந்தே ரகூத்தம பதார்ச்சகம்‌ | 
காம்பீர்யேணார்த்த பாஹுல்ய டீகாதாத்பர்ய போதகம்‌ |161| 


மிகவும்‌ அடர்த்தியான பொருள்‌ பொருந்திய ஸ்ரீமத்‌ டீகாக்ருத்பாதரின்‌ கிரந்தங்களின்‌ பொருளை 
மிகவும்‌ சுலபமாக விளக்கிக்‌ காட்டும்‌, ரகுகுலோத்தமனான ஸ்ரீராமசந்திரனின்‌ பாத-கமலங்களை 
எப்போதும்‌ பூஜித்துவரும்‌ ஸ்ரீரகூத்தம குருசார்வபெளமரை வணங்குகிறேன்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


பாவபோதக்ருதம்‌ நெளமி பாவபாவித பாவுகம்‌ | 
பாவபாஜம்‌ பாவஜாதி பரிபாவ பராயணம்‌ | 
சன்யாயவிவ்ருதேஷ்டீகா சேஷசம்பூர்த்தி காரிணம்‌ ||7॥| 


பொருள்‌: ஸ்ரீமத்‌ டீகாக்ருத்பாதரின்‌ கிரந்தங்களின்‌ சாரத்தை விளக்கி, ஆராய்ச்சியாளர்களை 
மகிழ்வித்து, அனைவராலும்‌ மதிக்கப்படும்‌, காமக்ரோதங்களை முழுவதுமாக விலக்கி, ஸ்ரீமத்‌ 
டீகாக்ருத்பாதர்‌ சிறிது எழுதி விட்டிருந்த, ஸ்ரீநியாய விவரணையின்‌ டீகையை பூர்த்தி செய்த, 
பாவபோத கிரந்தங்களை இயற்றிய ஸ்ரீரகூத்தமரின்‌ பாத-கமலங்களை நான்‌ வணங்குகிறேன்‌. 


டீகாம்‌ த்ருஷ்ட்வா பேடிகாணாம்‌ நிசயம்ச சகாரய: | 
ப்ரமேய மணிமாலானாம்‌ ஸ்தானபனாய மஹாமதி: ||8॥| 


ஸ்ரீமத்‌ டீகாக்ருத்பாதரின்‌ டீகைகளில்‌ மிகவும்‌ சிறந்த ஆதாரங்கள்‌ உள்ளன. அவற்றை 
பாதுகாப்பதற்கு ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌, தமது தத்‌ வபிரகாசிகா பாவபோதத்தில்‌ 'பேடிகா'வை இயற்றி, 
அந்த ரத்தினங்களை பெட்டிகளில்‌ பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்‌. 


யச்சிஷ்யசிஷ்ய சிஷ்யாத்யா: டிப்பண்யாசார்ய சஞ்ஞிதா: | 
கமலம்‌ பாவபோதார்யம்‌ பூயோபூயோ நமாம்யஹம்‌ ||9॥| 


பொருள்‌: எந்த ரகூத்தம தீர்த்தரின்‌ சிஷ்யர்‌, வேதேஷ தீர்த்தர்‌, ராமாசார்யர்‌, வெங்கட பட்டாசார்யர்‌, 
அவரின்‌ சிஷ்யர்கள்‌, அவர்களது சிஷ்யர்கள்‌ ஆகியோர்‌ யாரை டிப்பண்யாசார்யர்‌ என்று 
போற்றுகின்றரோ அத்தகைய பாவபோதாசார்யர்‌ என்று புகழ்பெற்ற ஸ்ரீரகூத்தம தீர்த்தரை அவர்‌ 
திருப்தியடையும்வரை மறுபடி மறுபடி வணங்குகிறேன்‌. 


சுகேன சாந்த்யாதிஷு வாங்மயேஷு வியாசேன தைர்யைர்‌ புதினோபமேயம்‌ | 
மனோஜஜித்யாம்‌ மனசாம்‌ ஹி பத்யா ரகூத்தமாக்யம்‌ ஸ்வகுரும்‌ நமாமி ||10॥| 


பொருள்‌: அமைதி போன்ற நற்குணங்களில்‌ யாரை சுகாசார்யருடன்‌ ஒப்பிடுகிறோமோ, 
கிரந்தங்கள்‌ இயற்றுவதில்‌ யாரை வேதவியாசருக்கு ஒப்பிடுகிறோமோ, தைரியத்தில்‌ யாரை 
கடலுக்கு ஒப்பிடுகிறோமோ, காமத்தை வென்றதில்‌ யாரை ருத்ரருக்கு ஒப்பிடுகிறோமோ, 
அத்தகைய நம்‌ குருகளான ஸ்ரீரகூத்தம தீர்த்தரை நான்‌ வணங்குகிறேன்‌. 


ஸ்ரீரகூத்தம குருஸ்தோத்திரம்‌ 


மூடாக்ரேணீ வேங்கடபட்ட சூத: சூர்ய க்ரகண்யோ5 பவதாத்மவேதீ | 
யஸ்ய ப்ரஸாதாத்‌ ச குரு ப்ரவர்ஹோ வித்யாமபாதாம்‌ விமலாம்‌ ப்ரதத்யாத்‌ || 


பொருள்‌: துவக்கத்தில்‌ எதுவும்‌ தெரியாமல்‌ வெறும்‌ சமையல்காரராக இருந்த ரொட்டி 
வெங்கடபட்டர்‌, யாரின்‌ அருளால்‌ பண்டிதர்‌ ஆனாரோ, அபரோக்ஷ ஞானியானாரோ, அத்தகைய 
குருஸ்ரேஷ்டரான ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ நமக்கு தடையில்லாத உண்மையான ஞானத்தைக்‌ 
கொடுக்கட்டும்‌. 

நியாயாம்ருதம்‌ நியாயவரோவிசேலை: சுசாரபூதாம்‌ சுகனத்வமாப்தம்‌ | 


ப்ரவாஹயாமாஸ தரங்கிணிமிஷாத்‌ ஸு வியாசராமோபி ததீய சிஷ்ய: || 


பல அர்த்தங்களைக்‌ கொண்ட, ஸ்ரீவியாசராஜரின்‌ நியாயாம்ருதத்தை நியாயாம்ருத தரங்கிணி: 
கிரந்தத்தை எழுதி நமக்கு புரியவைத்தாரோ, அத்தகைய வியாசராஜாசார்யரும்‌ ஸ்ரீரகூத்தம 
தீர்த்தரின்‌ சிஷ்யராக இருந்தார்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம குரு ஸ்தோத்திர அஷ்டகம்‌ 


பினாகி நீரசஞ்சுஷ்ட தேஷே வாசமனோரகம்‌ | 
பினாகிபூஜ்ய ஸ்ரீமத்வ சாஸ்திரவார்த்தி நிஷாகரான்‌ ||11| 


பொருள்‌: பினாகி ஆற்று நீரால்‌ பவித்ரமான இடத்தில்‌ வசித்து, தபஸ்வி என்று 
அழைத்துக்கொண்ட மற்றும்‌ பினாகி என்னும்‌ வில்லை ஏந்திய ஸ்ரீருத்ரதேவரால்‌ வணங்கப்பட்ட 
ஸ்ரீமதாசார்யரின்‌ சாஸ்திரங்கள்‌ என்னும்‌ கடலில்‌ ஒளிபாய்ச்சும்‌ சந்திரரான ஸ்ரீரகூத்தமரை நான்‌ 
வணங்குகிறேன்‌. 


பஞ்சகை: பாவபோதாக்யை: கிரந்தை: பஞ்சகசன்முகை: | 
கத்வவிக்ஞாபகை: ஸ்வானாமுபமேயம்‌ பினாகினா ||13|| 


பொருள்‌: வியாக்யானங்களுக்குத்‌ தேவையான 5வித லட்சணங்களால்‌ நிறைந்த, தத்வஞானத்தை 
சரியாக போதிக்கும்‌ ருத்ரதேவரின்‌ ஜந்து முகங்களைப்‌ போல இருக்கும்‌ பாவபோத கிரந்தங்களை 
இயற்றியவரான ஸ்ரீரகூத்தமரை நான்‌ வணங்குகிறேன்‌. 


காம்பீர்யே சர்வதுர்வாதி கிரிபக்ஷ விதாரணே | 
விஷயேஷு விராகித்வே சோபமேயம்‌ பினாகினா ||14|| 


பொருள்‌: காம்பீர்யத்தில்‌ தலைசிறந்தவரான, துர்வாதிகள்‌ என்னும்‌ மலைகளின்‌ இறக்கைகளை 
ஒடித்தவரான, விஷய வைராக்கியத்தில்‌ ருத்ரதேவருடன்‌ ஒப்பிடத்‌ தக்கவரான, ஸ்ரீரகூத்தமரை 
நான்‌ வணங்குகிறேன்‌. 


துரணே பகவன்மூர்த்தே பரணே பக்தசந்ததே | 
வினாவினா சோபமேயம்‌ மேயம்‌ தத்வப்ரகாசனே ||151| 


பொருள்‌: ஸ்ரீபகவந்தனின்‌ மூர்த்தியை மனதில்‌ ஏந்துவதில்‌, பக்தர்களைக்‌ காப்பதில்‌, தத்வங்களை 
வெளிப்படுத்துவதில்‌, ஆகாயத்தில்‌ சஞ்சரிக்கும்‌ கருடனுக்கு சமானவரான தகுதியைக்‌ கொண்ட 
ஸ்ரீரகூத்தமரை நான்‌ வணங்குகிறேன்‌. 


குருத்வேகில லோகானாம்‌ ப்ரதானேபீஷ்ட சந்ததே | 
சிஷ்யேப்யஸ்‌ தத்வ விக்ஞானப்ரதானே பரமம்‌ குரும்‌ ||16|| 


பொருள்‌: அனைத்து உலகங்களில்‌ உள்ளவர்களுக்கும்‌ குருவாகி, அஞ்ஞானம்‌ என்னும்‌ 
இருட்டினை நீக்கும்‌, வரங்களைக்‌ கொடுத்து அருள்வதில்‌, சிஷ்யர்களுக்கு தத்வவிக்ஞானத்தை 
சரியாக போதிப்பதில்‌, ஸ்ரீமதாசார்யருடன்‌ ஒப்பிடத்‌ தக்கவரான ஸ்ரீரகூத்தமரை நான்‌ 
வணங்குகிறேன்‌. 


சதாரராம பாதாம்பஜ்ம்‌ சதாரதி சுதாரகம்‌ | 
சதாரிபேதனே விஷ்ணும்‌ கதாரிசத்ருஷம்‌ சதா ||17॥| 


பொருள்‌: சீதாசமேதரான ஸ்ரீராமசந்திரனின்‌ பாத கமலங்களில்‌ நம்பிக்கை வைத்து, துர்வாதிகள்‌ 
மற்றும்‌ காம க்ரோதாதிகள்‌ என்னும்‌ விரோதிகளை நாசம்‌ செய்வதில்‌, பரமாத்மனின்‌ சக்ர 
கதாயுதங்களுக்கு ஒப்பிடப்படும்‌ தகுதி உடையவரான, சந்திரனைப்‌ போல பக்தர்களைக்‌ 
காப்பவரான, ஸ்ரீரகூத்தமரை நான்‌ வணங்குகிறேன்‌. 


ரகுனாதாங்க்ரி சத்பக்தெள ரகுனாதானுஜாயிதம்‌ | 
ரகுனாதார்ய பாண்டுத்ய ரகுவர்ய கரோதிதம்‌ ||18|| 


பொருள்‌: ஸ்ரீராமசந்திரனின்‌ பாத-கமலங்களில்‌ பக்தி செய்வதில்‌ ஸ்ரீலட்சுமணனைப்‌ போலவும்‌, 


ஸ்ரீரகுநாத தீர்த்தரின்‌ கரகமல சஞ்சாதரான ஸ்ரீரகுவர்ய தீர்த்தரிடமிருந்து சன்யாசத்தைப்‌ பெற்ற 
ஸ்ரீரகூத்தமரை நான்‌ வணங்குகிறேன்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வேதேசார்ச்சித பாதாப்ஜம்‌ வேதேஷாங்க்ரப்ஜ பூஜகம்‌ | 
ரகூத்தமகுரும்‌ வந்தே ரகூத்தம பதார்ச்சகம்‌ ||19|| 


பொருள்‌: ஸ்ரீவேதேஷ தீர்த்தரால்‌ பூஜிக்கப்பட்ட பாதங்களைக்‌ கொண்டவரான, வேதஸ்வாமியான 
பரமாத்மனின்‌ பாத-கமலங்களை பூஜிப்பவரான, ரகுகுலோத்தமனான ஸ்ரீராமசந்திரனின்‌ பாத- 
கமலங்களை பூஜிக்கும்‌ ஸ்ரீரகூத்தம குருகளை நான்‌ வணங்குகிறேன்‌. 


ரகூத்தமகுரு ஸ்தோத்திரஸ்யாஷ்டகம்‌ ய: படேன்னர: | 
ரகூத்தம பிரசாதாச்ச ச சர்வாபீஷ்ட பாக்பவேத்‌ ||201| 


பொருள்‌: ஸ்ரீரகூத்தம குருஸ்தோத்திரமான இந்த ஸ்லோகங்களை யார்‌ படிக்கிறாரோ, அவர்‌ 
ஸ்ரீராமசந்திரனின்‌ மற்றும்‌ ஸ்ரீரகூத்தமரின்‌ அருளால்‌ அனைத்து நலன்களையும்‌ பெறுவர்‌. 


யத்வ்ருந்தாவன பூர்வத: பலவதி தாத்ரி ஜகத்பாவனி 

யாம்யாயாம்‌ து பினாகினி சலதலோ மூர்த்தித்ரயாதிஷ்டித: | 
வாருண்யாம்‌ திஷி வாமத: ப்ரதிக்ருதெள சாயா க்ருதா திந்த்ரிணி 
தத்வ்ருந்தாவன மத்யகோ குருவரோ பூயாத்‌ சன: ஸ்ரேயசே ||211| 


பொருள்‌: யாருடைய பிருந்தாவனத்தின்‌ கிழக்கில்‌ காய்களுடன்‌ கூடிய நெல்லி மரம்‌ 
இருக்கிறதோ, தெற்கில்‌ த்ரிவிக்ரமனால்‌ உருவாக்கப்பட்ட அலைகளைக்‌ கொண்ட பினாகினி ஆறு 
இருக்கிறதோ, மேற்கில்‌ ஒரு பெரிய மேடை மேல்‌, நல்ல நிழலைக்‌ கொடுக்கக்கூடிய புளிய மரம்‌ 
இருக்கிறதோ, இத்தகைய சூழலில்‌ நடுவில்‌ இருக்கும்‌ பிருந்தாவனத்தில்‌ குருஸ்ரேஷ்டரான 
ஸ்ரீரகூத்தமர்‌ நமக்கு மோட்சத்தைக்‌ கொடுப்பவராக ஆகட்டும்‌. 


ப்ரணமத்‌ காமதேனும்ச பஜத்‌ சுரதரூபமம்‌ | 
ஸ்ரீபாவபோத க்ருத்பாத சிந்தாமணிம்‌ உபாஸ்மஹே ||22॥| 


பொருள்‌: வணங்குபவருக்கு காமதேனுவாக, நற்பலன்களைக்‌ கொடுக்கும்‌, பஜிப்பவர்களுக்கு 
கல்பவ்ருட்சமாக நற்பலன்களைக்‌ கொடுக்கும்‌, பாவபோதகாரரான ஸ்ரீரகூத்தமர்‌ என்னும்‌ 
சிந்தாமணியை நான்‌ வணங்குகிறேன்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தரின்‌ அஷ்டோத்தர ஷத நாமாவளி 


01. ஓம்‌ ஸ்ரீ குருவர்யாய நம: ஓம்‌ 

02. ஓம்‌ ஸ்ரீரகூத்தம குருஸ்ரேஷ்டாய நம: ஓம்‌ 

03. ஓம்‌ ப்ரபவம்ஷ சமுத்தன்னாய நம: ஓம்‌ 

04. ஓம்‌ நிரத்யம்ஷ பூதாய நம: ஓம்‌ 

05. ஓம்‌ பூஸ்பர்ஷ ரஹிதாய நம: ஓம்‌ 

06. ஓம்‌ மாத்ரு க்ஷீரரஹிதாய நம: ஓம்‌ 

07. ஓம்‌ வரதராஜ கர்வச்சேத்ரே நம: ஓம்‌ 

08. ஓம்‌ ஸ்ரீனிவாசாசார்ய வந்திதாங்க்ரயே நம: ஓம்‌ 
09. ஓம்‌ ரகுவர்ய ப்ரியசிஷ்யாய நம: ஓம்‌ 

10. ஓம்‌ ராமந்திர தீர்த்தகுரவே நம: ஓம்‌ 

11. ஓம்‌ ஹனுமத்பக்தி முக்தாய நம: ஓம்‌ 

12. ஓம்‌ பாதசாரிணே நம: ஓம்‌ 

13. ஓம்‌ காமாதி வஜர்ஜிதாய நம: ஓம்‌ 

14. ஓம்‌ காகுஸ்த மாஹகாய நம: ஓம்‌ 

15. ஓம்‌ சர்வசாஸ்திர விஷாரதாய நம: ஓம்‌ 

16. ஓம்‌ குல்மாதி வியாதி ஹர்த்ரே நம: ஓம்‌ 

17. ஓம்‌ துளசிதாம பாஷணாய நம: ஓம்‌ 

18. ஓம்‌ உத்யன்மார்த்தாண்டாய சங்காஷாய நம: ஓம்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


19. ஓம்‌ 
20. ஓம்‌ 
21. ஓம்‌ 
22. ஓம்‌ 
23. ஓம்‌ 
24. ஓம்‌ 
25. ஓம்‌ 
26. ஓம்‌ 
27. ஓம்‌ 
28. ஓம்‌ 
29. ஓம்‌ 
30. ஓம்‌ 
31. ஓம்‌ 
32. ஓம்‌ 
33. ஓம்‌ 
34. ஓம்‌ 
35. ஓம்‌ 
36. ஓம்‌ 
37. ஓம்‌ 
38. ஓம்‌ 
39. ஓம்‌ 
40. ஓம்‌ 
41. ஓம்‌ 
42. ஓம்‌ 
43. ஓம்‌ 
44. ஓம்‌ 
45. ஓம்‌ 
46. ஓம்‌ 
47. ஓம்‌ 
48. ஓம்‌ 
49. ஓம்‌ 
50. ஓம்‌ 
51. ஓம்‌ 
52. ஓம்‌ 
53. ஓம்‌ 
54. ஓம்‌ 
55. ஓம்‌ 
56. ஓம்‌ 
57. ஓம்‌ 
58. ஓம்‌ 
59. ஓம்‌ 
60. ஓம்‌ 
61. ஓம்‌ 
62. ஓம்‌ 
63. ஓம்‌ 
64. ஓம்‌ 
65. ஓம்‌ 
66. ஓம்‌ 
67. ஓம்‌ 


கமண்டலு தாரிணே நம: ஓம்‌ 

துரந்த சந்தாபனாஷனாய நம: ஓம்‌ 
சுகுணாய நம: ஓம்‌ 

தேசிகாய நம: ஓம்‌ 

கெளபீனதாரிணே நம: ஓம்‌ 

கடிசூத்ர தாரிணே நம: ஓம்‌ 

சீதாராகவ மானசாய நம: ஓம்‌ 
ஷாந்த்யாதி குணமண்டிதாய நம: ஓம்‌ 
பாவஜாவிபரீ பாவ பராயணாய நம: ஓம்‌ 
விவரண டீகாசேஷ பூரணாய நம: ஓம்‌ 
ஜிதாமித்ராய நம: ஓம்‌ 

ஜிதேந்திரியாய நம: ஓம்‌ 
தீர்த்தக்ஷேத்ர சஞ்சாரிணே நம: ஓம்‌ 
த்வைத சித்தாந்த வர்த்தனாய நம: ஓம்‌ 
ஆசீதகல்ப தரவே நம: ஓம்‌ 
ப்ராணப்ரியாய நம: ஓம்‌ 

ப்ராணபக்தாய நம: ஓம்‌ 

விரதினே நம: ஓம்‌ 

பிரம்மசர்யே துர்யாஸ்ரம தராய நம: ஓம்‌ 
மஹாரூபதராய நம: ஓம்‌ 
துஸ்சாஸ்திர கண்டனாய நம: ஓம்‌ 
பிரணதார்த்தி பஞ்சனாய நம: ஓம்‌ 
மனுஜோத்தமாய நம: ஓம்‌ 
டீகாபாவபோதகாய நம: ஓம்‌ 

கிரந்த பஞ்சககிருதே நம: ஓம்‌ 
பூதபேதாள வித்வம்சகாய நம: ஓம்‌ 
பக்த மனோபீஷ்டாய நம: ஓம்‌ 
உபயசரின்‌ மத்வ ஸ்திதாய நம: ஓம்‌ 
சாந்தாய நம: ஓம்‌ 

தாந்தாய நம: ஓம்‌ 

மத்வமுனி ப்ரியசிஷ்யாய நம: ஓம்‌ 
சத்குரவே நம: ஓம்‌ 

குமதத்வம்சனாய நம: ஓம்‌ 
யதிஸ்ரேஷ்டாய நம: ஓம்‌ 

ஸ்ரீசீதாபதி பூஜகாய நம: ஓம்‌ 
வித்வஸ்தமாயி சித்தாந்தாய நம: ஓம்‌ 
ரகுவர்ய கரோத்பவாய நம: ஓம்‌ 
சிஷ்டாபீஷ்ட ப்ரதாய நம: ஓம்‌ 
மத்வசித்தாந்தாப்தி நிஷாயகராய நம: ஓம்‌ 
தத்‌ வபிரகாசிகாம்போதிப்தோ நம: ஓம்‌ 
ஸ்ரீ பாவபோதக்ருதே நம: ஓம்‌ 
வைஷ்ணவாப்ஜோன்மீளனா கார்ய நம: ஓம்‌ 
சுகதீர்த்த மதானுகாய நம: ஓம்‌ 
ஞானதாத்ரே நம: ஓம்‌ 

பிருந்தாவன வாசினே நம: ஓம்‌ 
விராகிணே நம: ஓம்‌ 

செளர்யாய நம: ஓம்‌ 

சாஸ்திரக்ஞாய நம: ஓம்‌ 
ஷீலஸ்வபாவாய நம: ஓம்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


68. ஓம்‌ ஷீலதாத்ரே நம: ஓம்‌ 

69. ஓம்‌ வேதாந்த குரவே நம: ஓம்‌ 

70. ஓம்‌ பயநிவாரகாய நம: ஓம்‌ 

71. ஓம்‌ கஞ்சநேத்ராய நம: ஓம்‌ 

72. ஓம்‌ கஞ்சதாரிணே நம: ஓம்‌ 

73. ஓம்‌ சன்னெளளிமணயே நம: ஓம்‌ 

74. ஓம்‌ பக்திமதே நம: ஓம்‌ 

75. ஓம்‌ பாதராயண பாதாப்ஜ பக்தியுக்தாய நம: ஓம்‌ 
76. ஓம்‌ விராகவதே நம: ஓம்‌ 

77. ஓம்‌ அபரோக்ஷஞானயுக்தாய நம: ஓம்‌ 

78. ஓம்‌ பினாகினெ நம: ஓம்‌ 

79. ஓம்‌ காஷாயாம்பர பூஷணாய நம: ஓம்‌ 

80. ஓம்‌ பரிவ்ராஜக முக்யாய நம: ஓம்‌ 

81. ஓம்‌ கிருஷ்ணாரண்ய க்ஷேத்ரே நிவாசக்ருதே நம: ஓம்‌ 
82. ஓம்‌ கருணாப்தயே நம: ஓம்‌ 

83. ஓம்‌ காமிததாய நம: ஓம்‌ 

84. ஓம்‌ கலிகல்மஷ நாஷகாய நம: ஓம்‌ 

85. ஓம்‌ மனோஞாய நம: ஓம்‌ 

86. ஓம்‌ சர்வக்ஞகல்பாய நம: ஓம்‌ 

87. ஓம்‌ சர்வபிராணி ப்ரியாய நம: ஓம்‌ 

88. ஓம்‌ அமலாய நம: ஓம்‌ 

89. ஓம்‌ திகந்த விஷ்ராந்த யஷஸே௦ நம: ஓம்‌ 

90. ஓம்‌ தீராய நம: ஓம்‌ 

91. ஓம்‌ தியான நிஷ்டாய நம: ஓம்‌ 

92. ஓம்‌ ஷமாய நம: ஓம்‌ 

93. ஓம்‌ ஜிதானங்காய நம: ஓம்‌ 

94. ஓம்‌ சுபுத்திமதே நம: ஓம்‌ 

95. ஓம்‌ துர்வாதிகர்வலன தீக்ஷிதாய நம: ஓம்‌ 

96. ஓம்‌ துக்தாப்திகும்ப தனயப்ரியாய நம: ஓம்‌ 

97. ஓம்‌ துர்ஜயாய நம: ஓம்‌ 

98. ஓம்‌ அமிதபூதமதே நம: ஓம்‌ 

99. ஓம்‌ பகவத்குண சங்க்யா நிபுணாய நம: ஓம்‌ 
100. ஓம்‌ சத்குணாஷ்ரயாய நம: ஓம்‌ 

101. ஓம்‌ கம்பீராய நம: ஓம்‌ 

102. ஓம்‌ திக்ஷதயே நம: ஓம்‌ 

103. ஓம்‌ த்வைத வித்வம்சனாய நம: ஓம்‌ 

104. ஓம்‌ ரீயோகினே நம: ஓம்‌ 

105. ஓம்‌ மஹாசிம்ஹாசனாதிபதயே நம: ஓம்‌ 

106. ஓம்‌ மத்வாந்தர்கத விசேஷ பூஜா சம்ப்ராப்தவைபவாய நம: ஓம்‌ 
107. ஓம்‌ மத்வசாஸ்திர வார்திநிஷாகராய நம: ஓம்‌ 
108. ஓம்‌ சதாராம பாதாப்ஜ சதாரதி சுதாகராய நம: ஓம்‌ 
109. ஓம்‌ ஸ்ரீரகுகுலனங்க்ரி சத்பக்தாய நம: ஓம்‌ 

110. ஓம்‌ ஸ்ரீரகூத்தம தீர்த்த குர்வந்தர்கத பாரதிரமண முக்யபிராணாந்தர்கத சீதாபதி ஸ்ரீராம 
வேதவியாசாய நம: ஓம்‌ 


இதி ஸ்ரீரகூத்தம அஷ்டோத்தர ஷத நாமாவளி சம்பூர்ணம்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம ஸ்தோத்திரம்‌ (கன்னடத்தில்‌) 


மங்களாங்கி மஹாலகுமி அங்கனெய ரமண | 
பரம மங்கள ஸ்ரீரங்கனாதனங்க்ரிகெ எரகுவெ ||1॥| 


மத்வராய தன்ன சுத்த சித்தாந்ததல்லி எமகெ | 
புத்தி ஸ்திரவித்து எம்மனுத்தரிசலி ||2॥| 


டீகாக்ருத்பாதரடிகெ சோகிதந்தெ கொனெய தூளி 
நூகி ஹாகலெம்ம அகில காகுபாபவ ||3॥| 


ஸ்துத்ய ஸ்ரீ ரகூத்தமாக்ய புத்ரனன்னு படெது | 
க்ருதக்ருத்யராத ரகுவர்ய தீர்த்தகொந்திபெ ||4|| 


ஷரணு பந்த நிஜ ஜனரன்னு கருணதிந்த சலஹுதிப்ப | 
குருவரேண்ய ரகூத்தமர சரணகெரகுவெ ||5॥| 


ஸ்ரேஷ்ட தேவாம்ஷரிவரு ஸ்ருஷ்டிகெகொடெயானாக்ஜெயிந்த | 
சிஷ்ய ஜனரன்னுத்தரிசலு ஹுட்டிபந்தவரு |161| 


வந்த்ய ரகுவர்யரு ஈ கந்தனன்னு பூமி | 
சம்பந்தவாகதந்தெ ஜோகெயிந்த தந்தரு ||7॥| 


பாலனீதனன்னு யோகிபாலரு போஷிஸிதரு | 
ஸ்ரீலோலன அபிஷேகத ஹாலினிந்தலெ |।18|| 


சண்ணகூசன்னு தம்ம சன்னிதியொளகிட்டுகொண்டு | 
கன ப்ரீதியிந்த பெளெஸி மன்னிஸிதரு ||9|| 


பாலனுபனயன யோக்யகாலதல்லி தாவே மாடிஸி | 
காலகாலக்கெ பாட ஹேளுத்தித்தரு ||10|| 


செந்ததலெ சித்தாந்த க்ரந்தகளனு பாலகனிகெ | 
சிந்தனெய மாடிஸிதரு சந்தோஷதி ||11|| 


ஹுட்டூ வைராக்யவுள்ள புட்டனிகெ சன்யாச | 
கொட்டு ஆசிஷகள வ்ருஷ்டிகைதரு ||12|| 


ஹொட்டெயல்லி ஹிடிசலாரதஷ்டு சம்ப்ரீதியிந்த | 
ஸ்ரேஷ்ட பீடதல்லி இவன பட்ட கட்டித ||13|| 


முத்தினந்த சுதகெ ஸ்ரீ ரகூத்தம தீர்த்தரெம்போ 
சார்த்தக மங்கள ஹெசரு மத்தெ இட்டரு ||14|| 


தத்‌ வப்ரகாசிகெய பாவார்த்தவன்னு | 
சுப்ரசன்ன சித்ததிந்த ஹேளிதரு புத்ரகீதகெ ||151| 


இஷ்ட்ரல்லி தாவு பூமி பிட்டு போப கால | 
சன்னிக்ருஷ்டவாகி கருவுதன்னு த்ருஷ்டிசுத்தலி |116|| 


வித்யெயன்னு இவகெ நம்ர புத்தியிந்த | 
பேள்வதக்கெ ஆத்ய வரதாசார்யரிகெ ஆக்ஞாபிசிதரு ||17|| 


முந்தெ துங்கா மத்ய நவவ்ருந்தாவன க்ஷேத்ரதொளு | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


வந்த்யரு ப்ரவேஷிசிதரு வ்ருந்தாவன |118| 


ஸ்ரீரகூத்தமரெம்ப பாலசக்ரவர்த்திகளு | 
மூல சம்ஸ்தான ராஜ்ய பாலிஸிதரு ||19॥| 


விப்ர வரதார்ய வித்யாதர்ப்பதிந்த அவர | 
பீடகொப்பதந்த ரீதியிந்த தப்பி நடெயலு ||20॥| 


த்வாதசி பாரணெகிருவ ஹாதியன்னு நோடதிரலு | 
பேடிகொண்டு சத்குருகளு பாத நெனெதரு ||21॥| 


பீடத மர்யாதெயன்னு தாடி வர்த்திசுவ இவர | 
பாடவன்னு பிடிசிரெந்து ப்ரார்த்திசிதரு ||22॥| 


அந்து இவர ஸ்வப்னதல்லி பந்து ரகுவர்யரு | 
நந்ததிந்த ஹேளிதரு சந்தேஷவ ।|231| 


கந்த கேளு நின்னு மனதி நொந்துகொள்ளுவுது பேட | 
இந்தினிந்த நின்ன ஹ்ருதய மந்திரதல்லி ।241| 


ஒந்து ரூபதிந்த நாவே நிந்து எல்ல | 
சாஸ்திரகளன்னு ஒந்து பிடதெ ப்ரகாஷ கொந்திசுவேவு ||251| 


இன்னு மேலே நம்ம சம்பூர்ண காருண்யதிந்த | 
வர்ணிசுவெ நீனே சாஸ்திர நிர்ணயகளன்னு |126|| 


ஓததலே நினகெ எல்ல வேத வேதாந்த பாவ | 
போதவாகலெந்து ஆசீர்வாத கெய்தரு |127|| 


குருகள ஆக்ஞெயன்னு இவரு ஷரதி பரிசுத்த | 
பரம ஹருஷதிந்த பாடவன்னு தரணிசுரரிகெ ||28|| 


பாவ கம்பீர டீகா பாவவன்னு வர்ணிசிதரு | 
தாவே குர்வனுக்ரஹ ப்ரபாவதிந்தலே ||29॥| 


பாவபோதவெம்ப இது பாவபூர்ண 
கிரந்த ரசிஸி பாவபோதகாரரெந்து க்யாதராதரு |1301| 


சேவெ மாள்ப பாவுகர பாவஜாதி தோஷ | 
பரிபாவகைவ தேவதா ஸ்வபாவரீதரு ||31|| 


தேவதாம்ஷரிவரு ராமதேவரங்க்ரியன்னு | 
பகுதி பாவதிந்த நித்ய பூஜிசுவ சமயதி ||32|| 


ஆவாஹிதராத சகல அவரண தேவதெகளு | 
தாவு சுப்ரசன்னராகி தாவிசுத்தலி ||33|| 


மூர்த்திவந்தராகி பந்து கல்பகாலதல்லி நிந்து | 
சுத்தலித்து ஹரிய சேவிசுத்தலித்தரு |134| 


விஷ்ணு பேளலின்னு யோகிஸ்ரேஷ்ட ரகூத்தமர | 
மஹிமெ அஷதிக்பாலகராத அஷ்ட சுரரு ||351| 


துஷ்டராகி தம்ம தம்ம ஸ்பஷ்டரூபதிந்த | 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


த்ருஷ்ட வியகராகி ஷோபிசுத்தலித்தரு ||36| 


தண்டதாரியாத ப்ரசண்ட யமன மூர்த்தியன்னு | 
கண்டு இவர தாயி பீதிகொண்டு நடுகலு |137| 


நம்ர ப்ரார்த்தனெயிந்த செளம்ய மூர்த்தியாத | 
யமதர்மனன்னு தோரிதரு தம்ம தாயிகெ ||38|| 
உத்தராதி மடத ஸ்ரேஷ்ட கீர்த்திய பதாகெயன்னு | 
எத்தி ஹிடிது ஹாரிசிதரு ஹத்து திக்கல்லி 1391 


உத்தமர வ்யஜன ப்ருத்யவர்க மொதலாத | 
ப்ருத்வி பாலகர சமஸ்த கெளரவ ||40॥| 


சாஸ்திர ராஜ்யதல்லி அபிஷிக்தராத யோகிகளிகெ | 
நித்ய நடெயுவந்தெ வைவஸ்திகெய்தரு ||41॥| 


இவர சிஷ்ய ப்ரசிஷ்யரு விவித டிப்பணிகள ரசிஸி | 
கவிகளெந்து க்யாதராதரு வினீததொளு |142| 


வேதவ்யாஸ்‌ தீர்த்தரிகெ வேத சாம்ராஜ்ய பீட | 
தாதிபத்யவன்னு ஈ ஆகாதமஹிமரு |(43॥| 


மோததிந்த கொட்டு ஈ மேதினிய பிட்டு | 
ராமமபாதயுகவனைதிதரு சாதுவர்யரு ||44|| 


குருகுலாதீஷரிவரு திருகோயிலூர க்ஷேத்ரதல்லி | 
நிருத தபதி நிரதராகி இருவ காரண |145॥| 


தரெய சகல க்ஷேத்ரகளல்லி திருகோயிலூரபுரவே | 
அதக்கெ சரியில்லத க்ஷேத்ரவெனிஸி மெரெயுத்திருவுது |146|| 


நெரளு சஹித பீளதந்த ஸ்தளதல்லிப்ப வ்ருந்தாவன | 
தொளகெ இவரு குளிது தபஸினொளகெ நிருதரு ||47|| 


வாத்யரிவர ப்ருந்தாவனத முந்தெ ஷோபிசுத்தலிஹுது | 
சுந்தரவாதந்த புண்ய தாத்ரீ வ்ருக்ஷவு ॥|48|| 


எடக்கெ ஹுணசிீ கிடவு பலத கடெகெ பினாகினி | 
இதர நடுவெ இத்த ரகூத்தமர அடிகெ நமிசுவெ ।|49|| 


எல்லி சிஷ்ய ஜனர மனஸ்ஸினல்லி இருவ அபீஷ்டகளனு | 
கொடுத்தலிஹரு வாத்ஸல்யதிந்தலி ||50॥| 


்ரீரகூத்தமர சரண ஸ்ரீ ரகூத்தமர கருண | 
ஸ்ரீரகூத்தமர ஸ்மரணெ நமகெ தொரகலி ||51|| 


நித்ய ஈ ஸ்தோத்ரவன்னு பக்தியிந்த ஒதுவவரிகெ | 
ஹத்தலித்து பொரெவ ஸ்ரீரங்கனாதனு ||521| 


பண்டிதர்‌ கட்டி கேசவாசார்யர்‌ எழுதிய ஸ்ரீரகூத்தம ஸ்தோத்திரம்‌ சம்பூர்ணம்‌. 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தமர்‌ மேல்‌ இயற்றப்பட்ட பாடல்கள்‌ 
ராகம்‌: பெஹாக்‌. தாளம்‌: ஆதி 
காணேனோ நின்ன சரி | குருவே ||ப।| 


காணேனோ நின்ன சரி தீனரக்ஷக ஜன 
மானதி சலஹய்யா ஞானிகள திலகனே ||அப।| 


தக்ஷிண பினாகினி தீரத லொப்புவ புவி 
குக்வியொளகெ இத்து ரக்ஷிஸு என்னனு |11| 


ஹேய மானவனு நானு பேடூவெ நின்னன்னு 
ஞானபக்தி வைராக்யவ கருணிசோ ||2॥| 


கரவ நீடுத பருவ தாசரிகெ வரவீவ 
கரகலிசுகொண்ட என்ன நாதா ரகூத்தமா ||3॥| 


பக்தர வ்ருந்தக்கெ ஆஸ்ரமவாகிப்ப 
பக்திவந்த மஹாபாவன சரிதனெ ||4|| 


தந்தெ புரந்தரவிட்டலன தாச 
பந்தென்ன அககள களெது பொரெயொதாதா ||5॥| 


xx 


நோடிதே குருகள நோடிதெ |ப| 


நோடிதேனு குருகள பதாப்ஜவ 
பாடிதேனு சன்மஹிமெகள நா 
பேடிதேனு மனதணியெ வரகள 
ஈடு இல்லதெ கொடுவ ப்ரபுகள ||அப।। 


பஞ்சகிருஷ்ணாரண்ய க்ஷேத்ர பினாகினிய தீரதல்லி நிந்து 
மிஞ்சுதிஹ காஷாயதண்ட கமண்டலவ தரிசுத்த தரெயொளு 
பஞ்சபாணவ பிதன குணகள அஞ்சியதி பொகளுத்தா ஹருஷதி 
சஞ்சிதாகாமிகள களெது ப்ரபஞ்சதலி மெரெவந்த குருகள ।111| 


அலவபோதர பாஷ்யடீகா பாவவனு சுஜனரிகெ போதிஸி 
கலுஷமதகிரி சமுத்ரயங்கள குலிஷதந்தலி கண்டிசுதலி 

மூலராம திக்விஜயராமர பாதகமலக்கெ ப்ருங்கனெனிசுத 
சீலபக்தி விரக்திமதிகள பாலித யதிமெளளி ரதுனர ।121| 


காமதேனு சுகல்பதரு சிந்தாமணியவோல்‌ காமிதார்த்தவ 
ப்ரேமதலி பீருத்த ஆத்யாத்மதி தாபத்ரய களெயுவ 

ஸ்வாமி ஸ்ரீஹரி ஸ்ரீதவிட்டலன தாசாக்ரணியெனிஸி மெரெவர 
நேமதிந்தலி ஸ்ரீரகூத்தம மெளனிவர்யர கருண பயசுத ||3॥।| 
-ஸ்ரீதவிட்டல தாசர்‌. 


XxX 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


நமோ தைஷிகார்ய | ரகூத்தம 
பத நமோ தேவதாத்ம ||ப।| 


விமல காம சன்மஹிம பஜககுரு | 
நமோ நமோ பூதாத்ம ||அப।| 


நாரி தோர சம்ஹார பதாம்புஜ ஆராதன தீக்ஷ 

சார சுரஸு கிரந்தாராதிஸி பஹு சாரு வியாக்ய க்ருத தீக்ஷ 
பாரி கிரந்த ப்ருஹதாரண்ய விவரண நியாய கிரந்தலக்ஷ்ய 
சார தத்‌ வப்ரபே சாருக்த ப்ரபே தோர்த பாவதக்ஷ ||1॥| 


ப்ராமக ஜன சத்பாவதி மெரெவ சுபாவ போத கார்ய 

தீவ்ர மனத துர்பாவ களெது ஹரிபாவ ஈயெ வர்ய 

பாவ கொலிவ கர்மாவளிகல்லெனெ ஓவி பேள்வ தாஸார்ய 

காவ கருணி ஹரிபாவதிந்த நில்லுவ பாவ போதக்ருத ஆர்யா ||2॥| 


குருகளெனிப ரகுவர்யகராப்ஜ ஷரண கல்பவ்ருக்ஷ 

விரசிஸெ நியாசவ வர சு அங்கதொளு சுரர காம்பதக்ஷ 

குரு தெய்ஜஸு ஒரய நியாய சுதெ பேள்த கோணாத்யக்ஷ 
பரிபரி ப்ரார்த்திபெ குருகோவிந்த விட்டலன சரணதி தீக்ஷ ||3॥| 


-குருகோவிந்த விட்டல தாசர்‌ - 31/2/1967 


XxX 


ரகுவர்ய கரஜாத ஸ்ரீ | ரகூத்தம தீர்த்த ||ப।| 
அகஹர ஸ்ரீராமபதபஜக நீமா ||அப॥।| 


ப்ரவசனாசார்யரிம்‌ | பவமான தடெயதலெ 

ஸவன மூரர மேலே | பவடிஸிரி தானு | 

பவன பித தைஜசனு | குருவரர ரூபினலி | 
ப்ரவசிசெனெ நியாய சுதெ | ப்ரவசிஸித மஹிமா ||1॥| 


ப்ரமேய தீபிகெ தத்வ | அமல ப்ருஹதாரண்ய 
சுமன வ்யாஹரணியனு | நீ மாடி முத்தி | 
கமலனாபன மஹிமெ | அம்ருதவனு தெகெயுதலி 
சுமனசரிகுணிசிதெயோ | ராம பத பஜகா ||2॥| 


தத்வன்யாசவ மாடெ | தத்வ தேவதெகளனு 
தத்தத்ரூபதி | சதத நோடுவனெ | 

க்ஷிதிபதி ஸ்ரீ குரு | கோவிந்த விட்டலனெ 
உத்தமோத்தரமனெனுத | பஹு மெரெசிதாத |131| 


-குருகோவிந்தவிட்டல தாசர்‌ - 31/2/1938 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ வந்தனை 


வித்யாதபோவிபவ - வீர - விரக்தபாவ 
ஸ்ரீபாவபோதகர சுப்ரதிதப்ரபாவ | 
தேவஸ்வபாவ சகலேஷ்டத பாவபாஜம்‌ 
ஸ்ரீமதகூத்தமகுரோ தவசுப்ரபாதம்‌ || 
-கல்கலி ராமாசார்யர்‌ 


ரகூத்தம ரகூத்தம ப்ரபவ பாவபோதப்ரபா 

விபாதி விமலாத்மதீ திமிர நாஷ வித்யோதின்‌ | 

பதாதிகதி சங்கதி ப்ரசுர மார்க்கசந்தர்ஷினி 

தனோது விதுஷாம்‌ முதம்‌ விகத மத்ஸராணாம்‌ சிரம்‌ || 
ஸ்ரீமத்வோ வியாசசூத்ராணாம்‌ சக்ரே பாஷ்யமனுத்தமம்‌ 
ஜயதீர்த்தஸ்ய டீகாம்‌ நாம்னா தத்வப்ரகாசிகாம்‌ | 

தத்‌ வபிரகாசிகா வியாக்யாம்‌ பாவபோத இதீரிதம்‌ || 
ஹ்ருத்யம்‌ ரகூத்தம குருஸ்சகாராஷேஷ தோஷம்‌ | 

யோகி ஸ்ரீஜயதீர்த்த பாவமஹிமா ஞாயேதலோகை: கதம்‌ | 
செளலப்யாதிதி சிஷ்ய சந்ததிக்ருபா சம்ப்ரேரித: சாதனம்‌ | 
சக்ரேகிரந்த மனுத்தமார்த்த கடிதம்‌ ஸ்ரீபாவ போதாபிதம்‌ | 
வேதாந்தார்த்தகபீர தத்வவிஷய வியாக்யான சோபான்விதம்‌ | 
பூர்ணப்ரக்ஞமாதவலம்பி விலசத்‌ சாம்ராஜ்ய போகாதிபோ 
நானாதேஷ சமாகதார்த்திஹரண: காருண்யமூர்த்தி: ஸ்வயம்‌ | 
மத்வாராதித தேவதார்ச்சனரத: சாக்ஷாத்க்ருத ஸ்ரீபதி: | 
க்யாதோதிக்ஷு ரகூத்தமோ விஜயதாமாசந்த்ரமா தாரகம்‌ | 
ரகூத்தம குரும்‌ வந்தே ரகுவர்ய கராப்ஜகம்‌ | 
சேவாசமாகர்த்தாசேஷ தானசிந்தாமணிம்‌ ப்ரபும்‌। | 

- டாக்டர்‌ ஆர்‌. நாகராஜஷர்மா 


Sri Raghuttama Theertha 


Sri Raghuttama, like Sri Vyasaraja and Sri Vadiraja, had a mysterious upbringing under the tender care of reputed Raghuvarya 
theertha. By a stroke of good luck, nay, by the bountiful grace of God and his Godly Guru, he bloomed into the wisest philospher 
at the age of seven. The most difficult works of philosophy were an open book to him even at this tender age. He taught at an 
early age to a large number of students who later became celebrated writers and philosphers and saints with mysterious powers. 
He has authored five invaluable works known as Bhavabodha. They are as popular as they are authoritative. A yogi of marvellous 
power, Raghuttama entered into the vrindavana specially created for unhindered meditation. He is still living in the vrindavana 
imperturbably absorbed in samadhi, on the banks of the Pinakini, in Tirukkoilur near Arunachalam. He showers his blessings upon 
all those who surrender themselves to him. By his grace even incurable diseases are cured; impossible tasks become miraculously 


possible; confusion of mind clears off; peace reigns and wisdom dawns. 


Pandit Raj M.R.Gopalacharya 
Bombay 


ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ 


குருசரித்திரம்‌ சொல்லும்‌ கிரந்தங்கள்‌ 


1. ஸ்ரீசத்யநிதி தீர்த்தரின்‌ - குருசர்யா. 

2. ்ரீசத்யாபினவ தீர்த்தரின்‌ - சத்யநாத ஸ்தோத்திரம்‌ 

3. ்ரீசத்யாபினவ தீர்த்தரின்‌ - குருமஹாத்ம்ய ரத்னாவளி 

4. ஸ்ரீசத்யபோத தீர்த்தரின்‌ - பூர்ணபோத குருவம்சகதா கல்பதரு (32 சர்க்கம்‌ கொண்ட மகா 
இதிகாசம்‌) 

5. ஸ்ரீசத்யநிதி விலாஸ்‌ - காஞ்சி ஆசார்யர்‌ எழுதிய குருவம்சாவளி 

6. ஸ்தோத்திரங்கள்‌, மங்களாஷ்டகங்கள்‌, ஸ்ரீரகூத்தமரின்‌ சிஷ்யர்களின்‌ தம்‌ கிரந்த துவக்கத்தில்‌ 
கூறிய குரு வர்ணனைகள்‌, ரகூத்தம சுப்ரபாதம்‌. 

7. தத்வபிரகாசிகா பாவபோதத்தின்‌ முன்னுரை (1950). டாக்டர்‌ நாகராஜ ஷர்மா 

8.த்வைத வாங்மயத்தின்‌ இதிகாசம்‌. டாக்டர்‌. பி.என்‌.கே.ஷர்மா 

9. ்ரீரகூத்தம சரிதம்‌ - டாக்டர்‌ ஸ்ரீனிவாசாசார்ய நாகரஹள்ளி 

10. ஸ்ரீரகூத்தம தீர்த்தர்‌ - டாக்டர்‌ வியாசனகெரெ பிரபஞ்சனாசார்ய 

11. ஸ்ரீரகூத்தமாங்க (ஸ்ரீசுதா) சிக்கேரூரு கோவிந்தாசார்ய 

12. ஸ்ரீரகூத்தம சரிதெ - கட்டி கேசவாசார்ய 

13. ஹரிதாசர்கள்‌ இயற்றிய பாடல்கள்‌. 


XxX 


